





முன்னுரை 


ஸ்ரீ. என்‌. ரகுநாதன்‌, “ஹிந்து” துணை ஆசிரியர்‌. ர 


ஸ்ரீ. சிதம்பர சுப்ரமண்யன்‌ சிறுகதைகள்‌ எழுதிப்‌ புகழ்‌ > 


பெற்ற எழுத்தாளர்களில்‌ ஒரு முக்ய ஸ்தானம்‌ வகிப்பவர்‌. 


அவர்‌ வெளியிட்டிருக்கும்‌ கதைகளின்‌ தொகை குறைவே. A 


ஆனால்‌ அவைகளில்‌ காணப்படும்‌ கலைச்‌ செல்வமும்‌ உண்மை 
யுணர்ச்சியும்‌ படிப்பவர்‌ மனதை வசீகரம்‌ பண்ணுவதால்‌ 
அவைகளை மறப்பதற்கில்லை. 


இதுவே அவருடைய முதல்‌ நாவல்‌) ஒரு ஸங்தேக்‌ 


கலைவாணனின்‌ வாழ்க்கைச்‌ சித்திரமாக அமைந்தது. கலை 


களையும்‌ கலைஞர்களையும்‌ கற்பனைக்‌ கண்ணால்‌ நோக்கிப்‌. 
பிறரும்‌ காணும்படி.செய்யும்‌ ஆற்றல்‌ அரிது. பிரபல பிரஞ்சு 


ஆசிரியரான ரோமான்‌ ரோலந்த்‌ தன்னுடைய DURA 
தகிரிஸ்டோபி : என்ற Bund வாய்ந்த நவீனத்தில்‌ ஒரு 


வாக்கேயகாரரின்‌ வாழ்க்கையைச்‌ சித்திரிக்கும்‌ முயற்சியில்‌ 


ஈடுபட்டு ஓரளவு வெற்றி பெற்றிருப்பது எல்லோரும்‌ அறிந்த 


விஷயம்‌. அந்த அளவுக்கு முயற்சி பலித்திருக்கும்‌ மற்ற 
கற்பனைகளை வீரல்‌ விட்டு எண்ணிவிடலாம்‌. கலைஞனின்‌ :. 
மனோபாவமும்‌ (artistic temperament), அவன்‌ கற்ற வித்தை . 
யும்‌ (technique), உடலும்‌ உயிரும்போல்‌ சேர்ந்து உருவக . 


மாவதே கலைச்சிகரம்‌. அதை எட்டிய . கலைவாணன்‌ . 


ஒருவனின்‌ வாழ்க்கைப்‌ போக்கைச்‌ சித்திரிக்க எத்தனிக்கும்‌ 
கதாசிரியனுக்கு கலையின்‌ ' ஸ்தூல அம்சமான வித்தையை 
ஒரு சிறு அளவே கற்பனை உணர்ச்சியின்‌ ஒளியைக்‌ கொண்டு. 
பிரகாசிக்கச்‌ செய்ய முடியும்‌. வித்தையைத்‌ தொழிலாளி 
களும்‌ தொழில்‌ மர்மங்களை முறையே பயின்றவர்களும்‌ 
மட்டும்‌ அறியும்படி பரிபாஷை மூலம்‌ விளக்கலாம்‌. mass 


சாஸ்திரத்தில்‌ பயிற்சி இல்லாதவர்களுக்கு பாட்டில்‌ எவ்வளவு : 


மோகம்‌ இருந்தாலும்‌ ஒரு சிறந்த பாடகனின்‌ முதல்‌ தரமான 


. கச்சேரியின்‌ குணாதிசயங்களை அவர்களுக்கு விவரமாக விளக்கு . 


வது இயலாத காரியம்‌. ஆயினும்‌ நம்‌ தக்ஷிண தேசத்தில்‌ 


கர்னாடக ஸங்கீதம்‌ ஊறிக்‌ கடப்பதால்‌ கதாநாயகனான இட்டு 


A 
என்ற கிருஷ்ண பாகவதரின்‌ கலையில்‌ காணப்படும்‌ ஞானத்‌ 
தின்‌ பெருமையை கதாசிரியர்‌ தமது உண்மையான சங்கீத 
அறிவைக்‌ கொண்டு ஆங்காங்கு விளக்கி இருப்பது ரஸிகர்‌ 
களுக்கு உவகை தரும்‌. | ae a 


மேலான கலையில்‌ வித்தையைவிட ரஸபாவமும்‌ அது 
வளர்க்கும்‌ மனோ  தார்மமுமே சிறந்த அம்சங்கள்‌. கலைஞன்‌ 
தனிப்பிறவி. நாடோடி மனிதனுக்கும்‌ அவனுக்கும்‌ வெகு 
தூரம்‌. கிட்டுவின்‌ விசித்திர நடத்தையைக்‌ கவனிப்போம்‌. 
ஆறு வயதுப்‌ பையன்‌ தன்னிடத்தில்‌ பிரியமில்லாத மாமா 
வீட்டிற்குப்‌ போய்‌ சாஸ்திரம்‌ பயில இஷ்டப்படாமல்‌, — 
தன்னையே நம்பி இருக்கும்‌ தாய்க்குச்‌ சொல்லாமலே ஊரை 
விட்டு ஓடுகிறான்‌. உடன்‌ பிறந்ததான ஸங்கீத வாஸனையை, 
நல்லாசிரியன்‌ அடைந்த புண்யவசத்தால்‌ வளர்க்கிறான்‌. 
பத்து வருஷம்‌ தாயையும்‌ ஊரையும்‌ மறந்து ஆசிரியனைத்‌ 
தெய்வமாக எண்ணிக்‌ கலையில்‌ பூரண பாண்டித்யத்தையும்‌ 
அபார மேதா விலாஸத்தையும்‌ பெற்ற பிறகு குரு காலகதி 
யடையவே, அந்த வருத்தத்தில்‌ ஊரையும்‌ தாயையும்‌ 


. மறுபடி நினைக்கிறான்‌. மனதில்‌ வேதனையும்‌ பச்சாத்தாபமும்‌ 


ஒருங்கே எழ, தாயைத்‌ தேடிச்‌ செல்லும்‌ கன்றைப்போல்‌ 
ஓடோடியும்‌ போய்ப்‌ பார்க்கிறான்‌. தாய்‌ இறந்து ஆறு 
வருஷங்கள்‌ அனதையும்‌ தன்‌ வீடு இடலானதையும்‌ கண்டு 
மனம்‌ வெதும்பி! ஒரு கணமும்‌ அங்கே நிற்கமுடியாமல்‌ 


- இருவையாறு திரும்புகிறான்‌ . 


்‌.... இதைவிடவும்‌ விசித்திரமானது அவன்‌ தொழில்‌ 
நடத்திய தினுசு. வெகு சீக்ரெத்தில்‌ தன்‌ கலைத்‌ திறமையால்‌ 
பாமரர்‌ பண்டிதர்‌ முதலான எல்லோர்‌ மனதையும்‌ கவர்ந்து 
பேரும்‌ புகழும்‌ பெறுகிறான்‌. அப்பொழுது ஒரு சின்னச்‌ 
சம்பவம்‌, ஒரு பணக்காரர்‌ வீட்டுக்‌ கலியாணத்தில்‌ பாட 


ஒப்புக்கொண்ட. அவன்‌, கச்சேரிக்குக்‌ குறிப்பிட்டிருந்த 


காலத்தில்‌ வராமல்‌ ஸந்தியா வந்தனத்தில்‌. ஈடுபடவே, 
தனவந்தர்‌ வெகு கோபமாயும்‌ உதாசீனமாகவும்‌ பேசி 
விடுகிறார்‌. அந்த நிமிஷம்‌ கிட்டு பீஷ்மப்‌ பிரதிக்ஞை 
செய்கிறான்‌. அது என்ன தெரியுமா? இனிக்‌ காலணாக்கூட 
ஊதியம்‌ பெற்றுப்‌ பாடுவதில்லை என்பதும்‌, ஸங்தேதத்தை 
ஈசுவரார்ப்பணம்‌ செய்வதும்‌ என்பதுமே. சொத்து சுதந்திர 
மில்லாத இவன்‌ பணமில்லாமல்‌ குடும்ப வாழ்க்கையை 
எப்படி நடத்துவது என்று அரைக்‌ கணம்கூட யோசிக்க 
வில்லை. அவனுக்கு வாய்த்த சம்சாரத்திற்கோ பண விஷயத்‌ 
திலும்‌ மற்ற பல விஷயங்களிலும்‌ நேர்‌ விரோதமான மனப்‌ . 


6 


பான்மை. இதிலிருந்து நேரிடும்‌ பல இடர்களையும்‌ சட்டை x 
பண்ணாமல்‌ கடைசி வரையில்‌ தன்‌ தீர்மானத்தை நிறை : 
வேற்றி விடுகிறான்‌. 

ஸங்கதேமும்‌ ஒரு யோகம்‌ என்பது ஆன்றோர்‌ மரபு, 
யோகத்திற்குத்‌ தியாகம்‌ இன்றியமையாதது. சின்னதை 
விட்டுக்‌ தானே பெரியதைப்‌ பிடிக்கவேண்டும்‌. **காமினி' 
காஞ்சனம்‌”” என்ற பிரதிபந்தங்களில்‌, கிட்டுவுக்கு பணத்‌ 
தாசை லேசாக அகன்று விட்டது. உண்மைக்‌ கலையின்‌ 
வளர்ச்சி காரணமாகவும்‌ இயற்கை வாளனையாலும்‌ அவனுக்‌ 
குச்‌ சிற்றின்பத்தில்‌ திராம்யமான பற்று எப்பொழுதும்‌ 
இல்லை. ஓரளவு விரக்திக்குக்‌ காரணம்‌ தனக்கு வாய்த்த 
மனையாளின்‌ லெளகிக மனோநிலை. அவள்‌ "சுபாவத்தில்‌ 
நல்லவள்‌. அனாலும்‌ ஸாமான்ய ஸ்திரீகளைப்போல்‌ ஆடை 
யாபரணங்களில்‌ அசையும்‌, பகட்டாய்ப்‌ பிழைத்து ஊரார்‌ 
மதிப்பைப்‌ பெறவேண்டுமென்ற எண்ணமும்‌ உண்டு, இதில்‌ 
அச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால்‌ ஐட்காக்‌ குதிரை 
யையும்‌ பந்தயக்‌ குதிரையையும்‌ சேர்த்தால்‌ எப்படியோ 
அப்படி இருந்தது இந்தத்‌ தாம்பத்யம்‌. 

இவ்விதம்‌ இணைப்பில்‌ பீணக்கு ஏற்படாமல்‌ செய்ய 
பந்தயக்‌ குதிரையால்தானே முடியும்‌? அது தன்‌ அகங்‌ 
காரத்தை: அடக்கிக்கொண்டு ஜோடியாக ஓடக்‌ கற்க 
வேண்டும்‌. இந்த உண்மையைக்‌ கிட்டு ஒருநாள்‌ வீட்டில்‌ 
ஏற்பட்ட சண்டையில்‌ வெறுப்படைந்து வெளியேற எண்ணு 
கையில்‌ திடீரென்று அறிகிறான்‌. சாரைப்‌ பாம்பைப்போல்‌: 
தன்‌ குறியை நோக்கிப்‌ பாய்பவருக்கு பிறர்‌ மனோ நிலையில்‌ 
கவனம்‌ செல்வதில்லை. அவனுடைய சங்கடங்களுக்கு அகங்‌ 
காரத்தை ஒட்டிய பிடிவாதமே காரணம்‌ என்பதை 
அவனுடைய நண்பரும்‌ பக்குவமடைந்த மனதோடு கூடிய 
வருமான கந்தசாமி பாகவதர்‌ எடுத்துக்‌  காட்டுகறோர்‌.. 
இவரே அவன்‌ சிறுபிராயத்தில்‌ செய்த முதல்‌ கச்சேரியில்‌ 
காட்டின சொற்ப கர்வத்தை நாசூக்காகக்‌ கண்டித்தவர்‌. 


இந்த உபதேசம்‌ கிட்டுவிடம்‌ பெரிய உள்ளக்‌ கிளர்ச்சியை 
உண்டுபண்ணுகிறது. இரவில்‌ வீடு திரும்புகிறான்‌. தான்‌ ' 
, அசட்டுத்தனமாய்‌ நடந்து கொண்டதால்‌ என்ன விளையுமோ . 
என்ற கவலையுடன்‌ நீலாம்பாள்‌ வாசலிலேயே காத்திருக்‌ 
கிறாள்‌. ஒரு புயலுக்குப்‌ பின்‌ இருவரும்‌ சந்திப்பதில்‌ 
பரபரப்போ, மேலெழுந்த வாரியான அன்புக்‌ கொத்‌ 
குளிப்போ காணப்படவில்லை. நிதானமும்‌ மன ஆறுதலும்‌ 
தான்‌ இருக்கின்‌ றன. “MA செய்யும்கொடுமை போதும்‌. நீயும்‌ 


> 3 


௪ 


ழ்‌ நானும்‌ ஒருவருக்கொருவர்‌ கொடுமை செய்துகொள்ள 

— வேண்டாம்‌” என்று ALO சொன்ன முடிவு மனித 
ஹிருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்‌ ஆசிரியரின்‌ ஆழ்ந்த 
ஞானத்தைப்‌ புலனாக்குறெது. 


மேற்கூறிய காட்சியையே இந்த நூலின்‌ ஸ்தாயி 
எனலாம்‌.அதற்கப்புறம்‌ வரும்‌ சம்பவங்கள்‌ கதையை வெறும்‌ 
கதையாய்ப்‌ பார்த்தால்‌ இன்றியமையாதன என்று சொல்வ 
. தற்கில்லை. ஆனால்‌ அவை கிட்டுவின்‌ தபஸ்‌ வளர்ச்சிக்கு 
அளவுகோலாக நிற்கின்றன. ஸங்கீதத்தினிடம்‌. பக்தியும்‌, 
கிருஷ்ண பாகவதர்‌ வழியில்‌ அலாதியான மோகமும்‌ உள்ள — 
காஸி நதிக்கு Por சொல்லிவைக்க ஒரு நண்பரின்‌ 
நிர்ப்பந்தத்தால்‌ அவன்‌ ஒப்புக்கொள்கிறான்‌. இது தன்‌ குலத்‌ 
திற்கும்‌ விருத்திக்கும்‌ விரோதம்‌ என்று அவனே முதலில்‌ 
தயங்கினதுண்டு. ஊராரும்‌ இதைப்பற்றி ஏளனமாகப்‌ 
பேசுகிறார்கள்‌. அனால்‌ நாளடைவில்‌ அந்தப்‌ பெண்ணின்‌ 
குணமும்‌ ஸங்கதத்திலுள்ள ஆர்வமும்‌ லெளகெமான இந்த 
« ஆக்ஷ்ூபணைகளை அவன்‌ புறக்கணிக்கும்படி செய்கின்றன. 
அவள்‌ பயிற்சி வளர்ந்தோங்கி வருவதோடு அவளுக்குத்‌ 
கெரியாமல்‌ அவள்‌ உள்ளத்தில்‌ அவனிடம்‌ பிரேமையும்‌ 
உதிக்கிறது. இதைத்‌ தற்செயலாகத்‌. தெரிந்து கொண்ட 
அவன்‌ இருட்டில்‌ பாம்பை மிதித்தவன்‌ போல்‌ திடுக்கிடு 
கிறான்‌. வம்பார்‌ உலகத்தை இகழ்ந்த அவன்‌ தன்‌ விரக்தி 
. எல்லோரிடமும்‌ இருக்கும்‌ என்று தான்‌ எதிர்பார்த்தது உ 
ஞானம்‌ போதாததால்‌ என்பதை அறிகிறான்‌. அதே நிமிஷம்‌ 
பாலாம்பாள்‌ பழக்கத்தை நிறுத்திக்கொள்கிறான்‌. கற்பனைக்‌ 
கனலைத்‌ தகுதியான உள்ளத்தில்‌ மூட்டி அதன்‌ மூலம்‌ ஆனந்‌ 
தத்தை - அடைய நினைப்பதுகூட அகங்காரம்தான்‌ என்று 
உணர்ந்தான்‌ போலும்‌! இது அவன்‌ தியாகத்தில்‌ இரண்டா 
வது படி. 


இத்துடன்‌ .. அவனுக்குவந்த சோதனை நிற்கவில்லை. 
ஸங்கீத. தேவதையை உபாஸிக்கத்‌ தகுந்த ஸாசனமாகக்‌ 

_ கருதி வெகு ஆவலுடன்‌ வளர்த்து புஷ்டிபண்ணிவந்த 
ர்‌ அவனுடைய கந்தர்வ சாரீரம்‌ திடீரென்று அடைபடுகிறது. 
அவன்‌ ஏக்கம்‌ அளவு கடந்து நிற்கிறது. தன்னுடையது 

்‌ என்று சொல்லக்கூடிய கடைசி வஸ்துவும்‌ கைநழுவி விட்டதே 
என்று துக்கிக்கிறான்‌. இப்போதும்‌ கந்தசாமி பாகவதரே 
ஞானாசாரியனாகத்‌ திகழ்கிறார்‌. வெளிப்படையான சாரீரம்‌ 
போய்விட்டால்‌ உலகம்‌ போற்றுவது குறையலாமேயன்‌ றி 
ஸங்க&த உபாஸனையால்‌ அடைந்த பண்பு போய்விடாது 


வ 
“ 4 


என்றும்‌, பண்பட்ட மனதை உள்ளே இருப்பி ஆத்மானந்தம்‌ - E 
அடையலாம்‌ என்றும்‌ அவர்‌ கூறியது, பச்சை மரத்து ஆணி ௬ 
போல்‌ பதிகிறது. கிட்டு வாய்‌ மூடி மெளனியாகிறான்‌. .. 





இந்த நவீனத்தில்‌ கதையின்‌ ஆடம்பரத்தையே, . 
பாத்திரங்களின்‌ பெருக்கையும்‌ வின்யாசத்தையுமோ 
ஆசிரியர்‌ முக்கியமாக நாடவில்லை. தெய்வத்‌ தன்மை 
வாய்ந்த கலையை ஆத்ம ஸாக்ஷாக்காரத்திற்குச்‌ சாதனமாக 
உபயோகிக்கத்‌ துணிந்த தீரனுக்கு வாழ்க்கை செய்யும்‌ 
துன்பங்களும்‌ இன்பமாகவே திகழ்கின்றன என்பதை உலக 
| ரீதிக்கு ஒட்டியும்‌, மிகைப்படுத்தாமலும்‌, நம்பத்தகுந்த 
வகையிலும்‌, காட்டுவதே அவர்‌ கருத்து. இந்தக்‌ கருத்து. 
வெற்றியடைந்‌ திருக்கிறதென்றே எனக்குத்‌ தோன்றுகிறது. 
“முற்போக்காளர்‌* என்று தம்மைச்‌ சொல்லிக்‌ கொள்பவர்‌ 
களுக்கு இதெல்லாம்‌ பழைய கட்டுப்‌ பெட்டி மனப்பான்மை 
யாகப்‌ படலாம்‌. ஸ்ரீ சிதம்பர சுப்ரமண்யன்‌ “பாரதிய ஸமஸ்‌ 
கிருதி” என்று தலைமுறை தத்துவமாக வழங்கிவரும்‌ இந்தியப்‌ 
பண்பாட்டிற்குத்‌ தன்‌ உள்ளத்தைப்‌ பறி கொடுத்தவராகவே .. 
இங்கு விளங்குகிறார்‌. அவருடைய நடை அமைதியும்‌ . 
இனிமை கலந்த ஹாஸ்யச்‌ சுவையும்‌ £ஸ்வபாவோக்தி? 
என்று ஆலங்காரிகர்கள்‌ கொண்டாடும்‌ அழகும்‌ பொருந்தி 
இருக்கின்றது. இந்த நவீனத்தைப்‌ படிப்பவர்கள்‌ தாம்‌ ஒரு a 
சிறந்த அனுபவம்‌ பெற்றதாகவே எண்ணுவார்கள்‌ என்று 
நம்புகிறேன்‌. he Hase 





அலமேலுமங்காபுரம்‌ ke 
மயிலாப்பூர்‌, சென்னை | ந ஈசன்‌ 
| 15.2.’52. ஸ்‌ லல a | 





ஒரு வார்த்தை 
சங்கதம்‌ எங்கள்‌ குடும்பத்தின்‌ பரம்பரைச்‌ சொத்து. 
ஆனால்‌ என்னுடைய முன்னோர்களுக்குச்‌ சரியான வாரிசாக 
நான்‌ ஏற்படவில்லை. என்‌ குடும்பத்தில்‌ எனக்கு முன்னே 
பிறந்திருந்த சங்தே சிம்மங்களுக்குப்‌ பின்னால்‌ வருவதற்கு . 
நான்‌ கொஞ்சமேனும்‌ யோக்கியதை இல்லாதவன்‌. இருந்‌ 
தாலும்‌ இரத்தத்தில்‌ ஊறியிருக்கும்‌ பரம்பரைச்‌ சங்கே. 
வாஸனை, நான்‌ லெளூக முறைப்படி எந்தத்‌ தொழில்‌ 
செய்து கொண்டிருந்தாலும்‌, இதயத்தைச்‌ சங்கேத்தி 
லேயே நாட வைத்தது. நாதத்தை முறைப்படி உபாசிக்‌ 
காத நான்‌ நாத யோகிகளை உபாசிக்கலாயினேன்‌. அந்த 
முயம்சயின்‌ பயன தான்‌ இந்தப்‌ புத்தகம்‌. 


ஸ்ரீ தியாகராஜ ஸ்வாமிகள்‌, இக்ஷிதர்‌, சியாமா 
சாஸ்திரிகள்‌ போன்ற நாதப்பிரம்மங்களைப்‌ பற்றியும்‌, 
மஹா வைத்தியநாத சிவன்‌ போன்ற FRA உபாஸகர்‌ 
களைப்‌ பற்றியும்‌ கேட்டு, என்‌ இதயம்‌ ஓரு நாதோபாச 
கனைப்பற்றி எழுதத்‌ தூண்டியது, அநேக சங்கீதப்‌ 
- பெரியார்களைப்‌ பார்த்தும்‌ கேட்டும்‌, அவர்கள்‌ பட்ட 
சிரமங்களையும்‌, அவர்கள்‌ செய்திருக்கும்‌ தபசையும்‌ அறிந்‌ 
அதிலிருந்து, ஒரு நாதயோகியைக்‌ கதாநாயகனாக வைத்து 
்‌ எழுதவேண்டும்‌ என்ற அசை வெகு நாட்களாக இருந்து 
்‌ வந்தது. அதன்‌ விளைவே இப்புத்தகம்‌. 











மார்‌ எழுபது வருஷங்களுக்கு முன்பு ஒரு நாள்‌ 
இலுப்பூர்‌ கிராமத்து வீதியின்‌ திருப்பத்திலிருந்த மா மரத்‌ 
தடியில்‌ நாலைந்து சிறுவர்கள்‌ கோலி விளையாடிக்கொண்டிருந்‌. 


தார்கள்‌. ies Timer ee 

கெளரி அம்மாள்‌ தன்‌ வீட்டின்‌ சமையலறையிலிருந்து. 
“கிட்டு கிட்டு? என்று கூப்பிட்டாள்‌. பதிலே இல்லை. 
உள்ளே யிருந்து கூடத்திற்கு வந்து பார்த்தாள்‌. இட்டுவைக்‌ 
காணோம்‌. ட த அல்‌ | 

சனியன்‌ தொலைந்து போயிடுத்தா]!'? என்று pa 
கொண்டே, வாசல்‌ பக்கம்‌ வந்தாள்‌. வீதியில்‌, மாமர த்தின்‌ 
நிழலிலே, அனந்தமாகக்‌ கோலி விளையாடிக்‌ கொண்டிருந்‌. 
தான்‌ கிட்டு. a } 


வேகமாக அவர்கள்‌ பக்கம்‌ போனாள்‌ கெளரியம்மாள்‌. 
அந்த அம்மாள்‌ வருவதைப்‌ பார்த்தவுடனேயே மெள்ள 
. தகர்ந்து விட்டார்கள்‌ மற்றப்‌ பையன்கள்‌. இட்டு, கீழே. 
குனிந்தபடி நின்று கொண்டிருந்தான்‌. அவன்‌ காதைப்‌ 
பிடித்து இழுத்துக்‌ கொண்டுவந்து, தலையில்‌ ஒரு குட்டுக்‌ 
குட்டினாள்‌. “இல்லேம்மா, இல்லேம்மா. இனிமே விளை 
யாடல்‌ லேம்மா”” என்று கதறினான்‌ கிட்டு. A 


“நீ நாசமாப்‌ போக. நீயாவது உருப்படுவா யென்று 
பார்த்தால்‌, அப்பன்‌ மாதிரி தறிதலையாகத்‌ தான்‌ போய்‌ 
விடுவாய்‌ போலிருக்கு, இன்னிக்கு ‘oon’ சப்தம்‌ சொல்லல்‌ 
_லேன்னா உனக்குப்‌ பிண்டம்‌ கிடையாது? என்று சொல்லி 
விட்டு உள்ளே போய்‌ விட்டாள்‌ கெளரியம்மாள்‌. 


அந்த ஜில்லாவிலேயே, பிரசித்திபெற்ற பஞ்சநத 
தீக்ஷிதரின்‌ பெண்‌ அவள்‌. ஆனால்‌, அவளுடைய துரதிர்ஷ்டம்‌! 
அவளுக்குத்‌ தகுந்த மணாளன்‌ வாய்க்கவில்லை. அவளுக்கு. 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ ஓரளவு பயிற்சி இருந்தது. தவிரவும்‌, 


12 


இக்ஷிதர்‌ குடும்பத்தின்‌ நியமங்கள்‌ அவளுக்கு நன்கு பழகிப்‌ 
போயிருந்தன. 


அனால்‌, வாய்த்த கணவன்‌, அவளுடைய சுபாவத்திற்கு 
முற்றிலும்‌ மாறுபட்டவனா யிருந்தான்‌. அவளுடைய 
யுருஷனானவைத்திக்கு சாஸ்திரங்களில்‌ பரிச்சயம்‌ கிடையாது. 
நியம நிஷ்டைகள்‌ ஒன்றும்‌ கடையாது. ஒருவித ஆசாரமும்‌ 
கிடையாது. ஆனால்‌, அவனுக்கு சங்கீதத்தில்‌ மாத்திரம்‌ ஒரு 
விதத்தில்‌ விசேஷமான ஞானம்‌ இருந்ததாகச்‌ சொல்லிக்‌ 
கொண்டார்கள்‌. ஆனால்‌, அதையும்‌ ஒரு உருப்படியான 
வழியில்‌ பராமரிப்பதில்லை. எங்கேயாவது தாசி வீட்டில்‌ 
போய்‌ இரவு முழுவதும்‌ பாடிக்கொண்டிருந்து விட்டு, மத்தி 
யானம்‌ மூன்று மணிக்கு சாப்பிட வருவான்‌. சாப்பிட்டு, 
விட்டு இரவு எட்டுமணி வரையில்‌ தூங்குவான்‌. அதற்குமேல்‌ 
குளித்துவிட்டு, பஜனைமடத்தில்‌ போய்ப்‌ பன்னிரண்டு மணி 
வரையில்‌ பஜனையில்‌ கலந்துகொண்டு பாடுவான்‌. வாழ்க்கை 
யில்‌ ஒரு அமைதி, ஒழுங்கு, நியதி ஒன்றும்‌ கிடையாது. — 
எல்லாம்‌ எந்தெந்த சமயங்களில்‌ எப்படி எப்படி மனம்‌ 
போய்க்‌ கொண்டிருந்ததோ அப்படித்தான்‌ அவன்‌ நடவடிக்‌ 
கைகள்‌. சங்கேதேத்தையாவது விருத்தி செய்வானா! அதையும்‌ 
செய்யமாட்டான்‌. | 


கெளரிக்கு இப்படிப்பட்ட புருஷனுடன்‌ எப்படி 
வாழ்வது என்பதுதான்‌ நிரந்தரமான பிரச்னையாக இருந்தது. 
ஆனால்‌, அவளிடம்‌ ஒருவித “அடம்‌” இருந்தது. எப்படி 
யாவது, தன்‌ புருஷனைச்‌ சீர்திருத்துவது என்று நினைத்து 
முயன்று பார்த்தாள்‌. ஆனால்‌, அவள்‌ புருஷனுடைய 
சுபாவத்தை மாற்றுவது நாயின்‌ வாலை நேராக்க முயல்வது 
போலத்தான்‌ என்பது அவளுக்குத்‌ தெரியாமல்‌ இல்லை. 


ஆனால்‌, இவளுடைய பிரயத்தனங்களுக்கு அதிகம்‌ 
தேவையில்லாமலேயே காரியங்கள்‌ நடந்து விட்டன. 
வைத்தியினுடைய ஒழுங்கு முறையில்லாத வாழ்வினுலோ 
அல்லது விதியினாலோ, அவன்‌ உடல்‌ நலம்‌ குன்றிக்ககொாண்டே. 
வந்தது. அத்துடன்‌ கொடிய காச நோயும்‌ பற்றிக்‌ 
கொண்டது. .கடைசியில்‌ வாழ்க்கையிலேயே அதிகம்‌ 
போராடாத வைத்தி வியாதியுடனும்‌ வெகுநாள்‌ போராட 
வில்லை. வியாதி வந்த சில மாதங்களுக்குள்‌, . இரண்டு 
வயதுக்‌ குழந்தையான கிட்டுவையும்‌, மனைவியான 
கெளரியையும்‌ வீட்டு விட்டு, சனக்குத்‌ தகுந்த உலகம்‌ 
எங்காவது இருக்குமா என்று தேடிப்‌ புறப்பட்டு விட்டான்‌. 


——™ 


சீ 


13 


விதவையான கெளரி தன்‌ வைதவ்யத்தைப்‌ பொருட்‌. 
படுத்தவில்லை. ஏனென்றால்‌, சிறிதேனும்‌. பொறுப்பில்லா 
தவனும்‌, துளியும்‌ ஒழுக்கமில்லா தவனுமான கணவனுடன்‌ |) - 
வாழ்வதுதான்‌ அவளுக்கு மிகவும்‌ கொடுமையாயிருந்தது.. 
ஆனால்‌ அவளுக்கு மிகவும்‌ கவலையைக்‌ கொடுத்தது, தன்‌ மகன்‌: 
கிட்டுவை முன்னுக்குக்‌ கொண்டு வரவேண்டிய பொறுப்புத்‌ 
தான்‌. அவளுக்குத்‌ தன்மகன்‌, கணவனுடைய விசேஷ: 
குணங்களைக்‌ கொள்ளாமல்‌ இருக்க வேண்டுமே என்பது 
தான்‌ பெருத்த கவலையைக்‌ கொடுத்தது. புருஷனிட. 
மிருந்த ஒரு வெறுப்பினால்‌ சங்கீதத்தைக்‌ கண்டாலே அவ: 
ளுக்குக்‌ கசப்பாகி விட்டது. தன்‌ புருஷன்‌ சீர்குலைந்து 
போவதற்குக்‌ காரணம்‌ அவனிடம்‌ உள்ள அந்த அரை குறை. 
சங்கே. வித்தை தான்‌ என்பது அவளுடைய திட்டமான 
அபிப்பிராயம்‌. | 


.. .. ஆகவே, அவளுடைய மகன்‌ ஸம்ஸ்கிருதத்திலும்‌, சாஸ்தி: 
ரங்களிலும்‌” பயிற்சிபெறவேண்டும்‌. என விரும்பினாள்‌. அவள்‌ 
தகப்பனாரின்‌ கீர்த்தியும்‌, தமையன்மார்களின்‌ செல்வாக்கும்‌. 
அவளுக்குப்‌ பலவிதத்திலும்‌ பெருமையாக இருந்தது. 
அத்தகைய வாழ்க்கைதான்‌ தன்‌. புத்திரனுக்குக்‌ கிட்ட. 
வேண்டு மென்று திட்டம்‌ போட்டிருந்தாள்‌. ஆனால்‌, அதிலும்‌: 


. அவள்‌ ஆசை வியர்த்தமாக விடும்போலத்‌ தானிருந்தது. 


| கிட்டுவின்‌ மனம்‌ பாடத்தில்‌ செல்லவில்லை. அதற்குப்‌ 

பதிலாக, . அவனுக்குச்‌ சுலபமாக சங்கதம்‌ வரக்கூடியதா 
யிருந்தது. பஜனைகளுக்குப்‌ போய்‌ அவனுக்கு எல்லாம்‌. 
பஜனைப்‌ பாட்டுகளும்‌ சுலபத்தில்‌ உருவாகிவிட்டன. தலை 
கமாக நின்றாலும்‌ அவனுக்கு ₹ராம சப்தம்‌” வருவதில்லை, 
ஆனால்‌, பஜனைப்‌ பாட்டுகள்‌, தெம்மாங்குகள்‌, தில்லானாக்‌ 
கள்‌, ஜாவளிகள்‌ எல்லாம்‌ஒன்றுவிடாமல்‌ அவனுக்குப்‌ பாடம்‌... 
அவன்‌ சாரீரமோ கந்தர்வனுடையதாகவே இருந்தது அவன்‌. 
குரலையும்‌, அவன்‌ பாட்டையும்‌ கேட்ட சில பெரியவர்கள்‌ 
கெளரியிடம்‌ வந்து, “அம்மா, உன்‌ பிள்ளைக்கு நன்றாகச்‌: 
சங்கதம்‌ சொல்லி வையம்மா. விரை ஒன்று போட்டால்‌ 
சுரை ஒன்று முளைக்காது. பெரிய சங்கத பரம்பரையில்‌ 
வந்திருக்கும்‌ இந்தக்‌ குழந்தையை யாராவது பெரியவர்‌ 
களிடம்‌ கொண்டுபோய்‌ விட்டால்‌ மிகவும்‌ Algunos 
. அடைவான்‌”” என்று சொல்வார்கள்‌. | 

.. ஆனால்‌, அந்த வார்த்தைகள்‌ அவளுக்கு மிகவும்‌. 
நாராசமாயிருக்கும்‌. *சங்கீதமாம்‌ சங்கதம்‌! அதிலென்ன : 
யோக்யதை இருக்கிறது? ஒரு மதிப்பும்‌ கிடையாது. அப்பன்‌: 


14 


காலியாத்திரிந்தது மாதிரிதான்‌ பிள்ளையையும்‌ பண்ணுவ 
தற்கு யுக்தி சொல்ல வருகிறார்கள்‌. அவன்‌ அப்பா சங்கீதம்‌ 
கற்றுக்‌ கொண்டு சிரிப்பாய்ச்‌ சிரித்தது போதும்‌. இவனுக்கு 
சங்கீதம்‌ வேண்டாம்‌” என்று மனத்திற்குள்‌ சொல்லிக்‌ 
கொள்வாள்‌. . | | 
்‌ போட்ட திட்டம்‌ சரிதான்‌. ஆனால்‌ அதன்படி நடக்கக்‌ 
கிட்டுவால்‌ முடியவில்லை. அவனுக்குப்‌ படிப்பு வேம்பா 
யிருந்தது. மேளக்‌ கச்சேரி எங்கு நடக்கிறது, பஜனை எங்கு 
நடக்கிறது, கூத்து எங்கு நடக்கிறது என்று ஒடிக்கொண் 
மீருப்பான்‌. அவனைத்‌ திருத்த, எவ்வளவோ கடுமையான. ' 
வழிகளை கெளரி அனுசரித்தும்‌, அவன்‌ திருந்துவதாயில்லை. 
ஆகவே அவள்‌ ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள்‌. | 
YAM தமையன்‌ சங்கர கனபாடிகள்‌ ஒரு வேதாத்யயனப்‌ 
யாடசாலைக்குத்‌ தலைவர்‌. அங்கு பிள்ளையை. அனுப்பி வைத்‌ 
தால்‌, வேதாத்யயனம்‌ பண்ணுவதற்கும்‌, . சாஸ்திரோக்க 
மான கல்வி பயில்வதற்கும்‌, ஒழுக்கம்‌ திருற்துவதற்கும்‌ 
செளகரியமாயிருக்கும்‌ என்று எண்ணித்‌ தன்‌ அபிப்பிராயத்‌ 
கைத்‌ தெரிவித்திருந்தாள்‌. சங்கர கனபாடிகளும்‌ அதை ஒப்பு 
கொண்டு, இன்னும்‌ இரண்டு நாளில்‌ வந்து அழைத்துப்‌ 
போவதாகச்‌ சொல்லி யனுப்பியிருந்தார்‌. அவர்‌. வரவை 
ஆவலுடன்‌ எதிர்‌ பார்த்திருந்தாள்‌ கெளரி. ee 


கைக்காரியத்தை முடித்துக்கொண்டு, கூடத்திற்கு வந்து 
பார்த்தாள்‌. மார்பிலே கையைவைத்துக்‌ கொண்டே, 
ரா, ஐரே, ஐராஹூ” என்று ஐபித்துக்கொண்டிருந்தான்‌ 
திட்டு. அவன்‌ கண்ணிலிருந்து கன்னத்தில்‌ வழிந்தோடிய 
கண்ணீர்‌ இன்னும்‌ உலரவில்லை. அழுது நின்ற குழந்தையின்‌ 
முகத்தைப்‌ பார்த்ததும்‌, தாய்க்குக்‌ கருணை பிறந்தது. தான்‌ 
குட்டிய குட்டு அழுத்தமாகவே விழுந்து விட்டது என்பது 
அவளுக்கு ஞாபகம்‌. வந்தது. அருகில்‌ வந்து தலையைத்‌ 
தடவிக்கொடுத்தாள்‌. தலை புடைத்திருந்தது. அவனை அருகில்‌ 
அழைத்துக்‌ கட்டிக்‌ கொண்டு, “ஏண்டா குழந்தை இப்படிப்‌ 
005560? படித்து, பெரியவனாகி, யோக்யதையுள்ளவனா 
யிருந்தாத்தானே நாலுபேர்‌ மதிப்பா? படிப்பு இல்லேன்னா 
யார்‌ தேடுவா? சமையற்காரனாப்‌ போகவேண்டியதுதான்‌. 
இனிமேப்‌ படுத்தாதே” என்று முகவாய்க்கட்டையைப்‌ 
பிடித்தாள்‌. | ழ்‌ | 

முன்பிருந்த கோபம்‌ போய்‌, இப்பொழுது அன்பைக்‌ 
காட்டும்‌ தாயின்‌ வார்த்தைகள்‌ குளுமையாகக்‌ காதில்‌ 
விமுந்தன. அவனுக்கு உற்சாகம்‌ பிறந்தது. i i 


15 


. “இனிமேல்‌ படுத்தல்லேம்மா; நீ சொன்னபடி கேட்‌ 


HE mer’? என்றான்‌. a 
| 1 இங்கட்ழெமையன்று மாமா வரப்போறா. உன்னை 
அழைத்துக்கொண்டு போய்‌ பாடசாலையிலே சேர்க்கப்‌ 
போறது. நீ அங்கேயே இருந்து சமத்தாப்‌ படிக்கணும்‌” 
என்றாள்‌. | E | 


... இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டதும்‌, கிட்டுவிற்கு வெல 
வெலத்து விட்டது. அவனுக்குப்‌ பாடசாலைப்‌ படிப்பில்‌ 
. கொஞ்சமும்‌ இஷ்டமில்லை. காலையிலும்‌ மாலையிலும்‌ மடாத்‌ 
தவளை போல அத்யயனம்‌ செய்வதற்கு அவனுக்குக்‌ கொஞ்ச 
மேனும்‌ விருப்பமில்லை. சுமுகமாகப்‌ பேசிக்கொண்டிருக்கும்‌ 
இந்த வேளையில்‌ தாயை எதிர்த்துச்‌ சொல்ல இஷ்டப்‌ படவு 
மில்லை. ஆனால்‌ நிச்சயமாக மாமாவின்‌ வீட்டிற்குப்‌ போய்‌ 
_ அத்யயனம்‌ செய்வதில்லை என்பதை மட்டும்‌ தீர்மானித்துக்‌ 

கொண்டான்‌. ' babas 

அதற்கு முக்கியமான காரணம்‌, சங்கர சுனபாடிகளைக்‌ 
கண்டாலே அவனுச்குப்‌ பிடிக்காததுதான்‌. மாமா படித்தவர்‌ 
தான்‌. ஆனால்‌ முன்கோபி. சிறிது அகம்பாவியும்‌ கூட. 
அவருக்கு. வைத்தி என்றால்‌ மிகவும்‌ இளப்பம்‌, வைத்தியி 
னுடைய ஒழுங்கற்ற வாழ்க்கையைக்‌ கண்டாலே, அவருக்கு 
அருவருப்பு உண்டாகும்‌. தங்கை புருஷனைக்‌ கண்டால்‌ 
கொஞ்சமேனும்‌ முகங்‌ கொடுத்துப்‌ பேசமாட்டார்‌. வைத்தி 
யிடம்‌ அவருக்கு இருந்த வெறுப்பு அவனுடைய பிள்ளையான 
கிட்டு விடமும்‌ பரவிற்று. தகப்பனைப்‌ போல அகாமல்‌ 
இருக்கவேண்டுமானால்‌, குளவியைப்போல அவனைக்கொட்டிக்‌ 
' கொண்டேயிருக்க வேண்டுமென்பது அவர்‌ : அபிப்பிராயம்‌. 
கிட்டுவைக்‌ கண்டால்‌ எப்பொழுதும்‌ எரிந்து விமுந்துகொண் 
டிருப்பார்‌. அவனிடம்‌ ஏதாவது குற்றம்‌ கண்டு பிடித்துக்‌ 
கொண்டேயிருப்பார்‌. | 
. மாமாவின்‌ வீட்டிற்கு ஒருதரம்‌ கிட்டுபோயிருந்தான்‌. 
அப்பொழுது அருமையான நாதஸ்வர கோஷ்டி ஒன்று 
வந்திருந்தது. அதைப்போய்க்‌ கேட்க வேண்டுமென்றுகட்டு 
விற்கு ஆசை. ஆனால்‌, மாமா முன்ஜாக்கிரதையாகவே, 

“டே பயலே கிட்டு, நீ எங்காவது மேளம்‌ ளேம்‌ என்று ஊர்‌ 
சுற்றத்‌ தொடங்கினாயோ, உன்‌ காலை முறித்து விடுவேன்‌. நீ 
இங்கேயிருக்கும்‌ வரையில்‌ காலித்தனமாகச்‌ சுத்தக்‌ கூடாது. 
ஜாக்கிரதை” என்று உஷார்ப்‌ படுத்திவிட்டார்‌. இட்டு. 
பல்லைக்‌ கடித்துக்கொண்டு இருந்து பார்த்தான்‌. மூலை 


16 


திரும்பியதும்‌ மேளத்தின்‌ சப்தம்‌ இலேசாக அவன்‌ காதில்‌ . 
விழுந்தது. மாமா உள்ளே படுத்திருந்தார்‌. ரகசியமாக 
எழுந்திருந்து மேளக்‌ கச்சேரிக்குப்‌ போய்விட்டான்‌. de 


மாமாவிற்குத்‌ தகவல்‌ தெரிந்ததும்‌, அசாத்யமாகக்‌ 
கோபம்‌ மூண்டது. “ஏண்டா காமாட்டிப்‌ பயலே, படிப்‌ 
பிலே எருமை மாடாயிருக்கே. உனக்குப்‌ பாட்டு, கூத்து 
- இல்லாமல்‌ சரிப்படல்லையோ? அப்பனுக்குப்பிள்ளை தப்பாமல்‌ 
பிறந்திருக்கியே. அபஸவ்ய பாரதி. இனிமேல்‌. இது மாதிரி 
செய்‌, பார்க்கிறேன்‌" ’ என்று முதுகுத்‌ தோலை உரித்துவிட்‌ 
டார்‌. ஆனால்‌ கிட்டுவிற்கு, உடல்‌ வேதனையைவிட, தன்‌ 
.தகய்பனாரைச்‌ சொன்னதுதான்‌ மிகுந்த வேதனையை உண்டு 
பண்ணியது. சங்கீதத்தைக்‌ கேட்கக்கூடாது என்று ராட்சசன்‌ 
போலக்‌ குறுக்கே நிற்கும்‌ தன்‌ மாமாவிடம்‌ அளவில்லாத 
கசப்பு உண்டாயிற்று. “இவர்‌ ஒரு மனிதனே இல்லை; சிறிதும்‌ 
அறிவில்லாத ஒரு மூர்க்கன்‌?” என்று தனக்குள்‌ Ara | 
கொண்டான்‌. Sie 


குகப்பனாரை இழித்துக்‌ கூறும்போது அவர்‌ காட்டிய 
கோபம்‌, உதாசீனம்‌ எல்லாம்‌ அவனுடைய உள்ளத்தில்‌ . 
நன்கு ஊடுருவிப்பாய்ந்தன. தன்‌ மேலும்‌, கன்‌ தந்தையின்‌ 
மேலும்‌, விஷத்தைப்போல்‌ வெறுப்பைக்‌ கொட்டும்‌ அவரு , 
டைய ஞாபகம்‌ அவனுடைய நெஞ்சத்தின்‌ ஆழத்தில்‌ அழிக்க . 
முடியாத ஒரு வடுவை உண்டாக்கியிருந்தது. : . | 


ஆகவே அவன்‌ தாயார்‌, பாடசாலைப்‌ படிப்புக்கு. அங்கு 
அனுப்புவதாகச்‌ சொன்ன செய்தி அவனுக்கு மிகுந்த கல 
வரத்தை உண்டு பண்ணியிருந்தது. அவரிடம்போய்ப்‌ பாடம்‌ 
கேட்பதாவது! அதுவும்‌ அத்யயனம்‌! அதைவிடக்‌ கிணற்றில்‌ | 
விமுந்து சாகலாம்‌! 


இட்டு சொல்ல முடியாத துக்கத்துடன்‌ உட்கார்ந்து 
A இதிலிருந்து தப்புவதற்கு ஏதாவது வழி 
கண்டு பிடித்துத்‌ தீரவேண்டு மென்ற முடிவுக்கு வந்தான்‌. 
எங்காவது ஓடிப்போய்‌ விடுவது என்று தீர்மானித்தான்‌. 
அந்த. நிமிஷத்திலேயே அந்த எண்ணம்‌ ee a 
வேரூன்‌ றிப்‌ பதிந்து விட்டது. | 


வாசல்‌ பக்கம்‌ நிழல்‌ தெரிந்தது. ரேழியிலிருந்து - அவன்‌ 
எட்டிப்‌ Fa ar ராமு அவனை ee தசய்து 


அழைத்தான்‌. 


“என்னடா?” என்றான்‌ எட்டு. 


17 


“ஏண்டா பித்துக்குள்ளி, இன்னிக்கு மாத்தூர்‌ தேருடா, 

y அதை மறந்துட்டியா?” என்றான்‌. அப்பொழுதுதான்‌ கிட்டு 

' விற்கு ஞாபகம்‌ வந்தது. “மறந்தே போயிட்டேண்டா. 
கிளம்புவோமா. யார்‌ யாரு வரா?” என்றான்‌ இட்டு, 


“எல்லோரும்‌ வராங்கள் டா. கிளம்பறதுன்னா PEAT Ib 
- ஆகட்டும்‌” என்றான்‌ ராமு. 


்‌ கிட்டு, அம்மா என்ன செய்கிறாள்‌ என்று பார்த்தான்‌. 
கொல்லையிலே பற்றுத்‌ தேய்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. அரிசிப்‌ 
பானைக்குப்‌ பக்கத்திலுள்ள தகர டப்பாவைப்‌ பார்த்தான்‌. 
அதில்‌ இரண்டு ரூபாயிருந்தது. அதைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ 
கொண்டான்‌. வாசற்‌ பக்கம்‌ நண்பர்கள்‌ காத்துக்கொண் 
டிருந்தார்கள்‌. அம்மாவிடம்‌. சொல்லிக்‌ கொண்டு போக 
லாமா என்று ஒரு நிமிஷம்‌ நினைத்தான்‌. அம்மா தேருக்குப்‌ 
போகக்‌ கூடாது என்று தடுத்து விடுவாள்‌. அவன்‌ தேர்‌ 
பார்த்ததற்குப்பின்‌ செய்யவேண்டிய திட்டங்கள்‌ தடைப்‌ 
பட்டு விடும்‌. ஆகவே, சொல்லிக்‌ கொள்ளாமல்‌ கிளம்புவது 
தான்‌ சரி. வாசற்‌ படியைத்தாண்டும்‌ பொழுது என்னமோ 
அவன்‌ மனதில்‌ குடைந்து கொண்டு வேதனை செய்தது. அவ 
னுடைய அந்தரங்க வேதனையை அறியாத நண்பர்களோ, 
“என்னடா கிட்டு, முகத்திலே சுரத்து இல்லை??? என்று 
கேட்டுப்‌ பார்த்தார்கள்‌. . அவன்‌ ஒன்றும்‌ பதில்‌ சொல்ல 
வில்லை, '“ஒன்றுமில்லேடா'” என்று மெளனம்‌ சாதித்தான்‌. 


அவர்களுடைய விளையாட்டுக்களிலும்‌, கேலிப்‌ பேச்சுக்‌ 
களிலும்‌, விதண்டா வாதங்களிலும்‌ கலந்து கொள்ளா 
மலேயே, மெளனமாக அவன்‌ பின்தொடர்ந்து வந்து கொண்‌ 
டிருந்தான்‌: அவன்‌ இன்று புறப்பட்டு வருவது வெறும்‌ 
விளையாட்டுக்கு இல்லை என்பதை அறியாமலைய அவனு 
டைய நண்பர்கள்‌ அவனுடன்‌ சென்றார்கள்‌. 


2 





ச்‌ 

WEHT குளத்தின்‌ வடகரையில்‌ ஒரு தண்ணீர்ப்‌ பந்தல்‌ 
இருந்தது. அங்கு சுவாமி வரும்பொழுது சுண்டலும்‌, 
நீர்மோரும்‌ வினியோகம்‌ செய்வார்கள்‌. கிட்டுவும்‌ நண்பர்‌ 
களும்‌ அந்தச்‌ சுண்டலைக்‌ கை நிறைய வாங்கிக்‌ கொண்டு, 
எதிர்த்தாற்போல்‌ இருந்த திண்ணையில்‌ உட்கார்ந்து தின்று 
கொண்டிருந்தார்கள்‌. அது சத்திரத்தைச்‌ சேர்ந்த பெரிய 
விடுதி. அதிலே கல்யாணத்திற்குப்‌ போய்க்‌ கொண்டிருந்து 
பெரிய கோஷ்டி ஒன்று தங்கியிருந்தது. அதைச்‌ சேர்ந்த 
கிழவர்‌ ஒருவர்‌ திண்ணையின்‌ சாய்மானத்தில்‌ சாய்ந்து கொண்‌ 
டிருந்தார்‌. ஏதோ நினைத்துக்‌ கொண்டவராய்‌, அந்தப்‌ 
பையன்களைப்‌ பார்த்து “ADO யாராவது ஒருத்தன்‌ கொஞ்‌ 
சம்‌ வாங்கோடா'” என்றார்‌. எல்லோரும்‌ இழவரிடம்‌ 
சென்றார்கள்‌. சம்புடத்தைத்‌ திறந்து ஒரு காலணாவை 
எடுத்து, **யாராவது போய்‌ காலணாவுக்குப்‌ பொடி வாங்‌. 
கிண்டு வாங்களேன்‌” ” என்றார்‌. கூப்பிட்ட காரியம்‌ தெரிந்த 
வுடன்‌ சிறுவர்கள்‌ அசுவாரசியத்துடன்‌, “இங்கே பொடி 
இடையாது தாத்தா?” என்று சொல்லிக்கொண்டே aati 
தனர்‌. கிட்டு காலணாவை வாங்கிக்‌ கொண்டு, “arar. 
வாங்கி வருகிறேன்‌ என்று பொடிக்‌ கடைக்குப்‌ போனான்‌. 
மற்ற நண்பர்கள்‌ “நாங்கள்‌ ராட்டினம்‌ சுற்றும்‌ இடத்தில்‌ 
இருக்கிறோம்‌, நீ வா”? என்று சொல்லி விட்டுப்‌ போய்‌. 
விட்டார்கள்‌. | 


இட்டு, பொடி வாங்கிக்‌ கொண்டு வந்து கொடுத்தான்‌. 
ஒரு சிமிட்டா உறிஞ்சியவுடன்‌, கிழவர்‌ முகத்தில்‌ புன்முறுவல்‌ 
தவழ்ந்தது. **பலே அம்பி! நல்ல பையன்‌. நீ நன்னா முன்‌ 
னுக்கு . வருவாய்‌. பெரியவர்கள்‌ சொன்னால்‌, அதைத்‌ 
தட்டாமல்‌ கேட்கணும்‌” என்று சொல்லிக்‌ கொண்டே 
உள்ளே போய்‌ ஒரு வாழைப்‌ பழத்தைக்‌ கொண்டு வந்து 
கொடுத்தார்‌. அதைச்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டிருந்தான்‌ திட்டு, 
. இழவர்‌ பையனைப்‌ பற்றி அறிய ஆவல்‌ கொண்டு, “ன்ன 
வாசித்துக்‌ கொண்டிருக்கிறாய்‌?*” என்றார்‌. இந்தக்‌ கேள்வி 


19 


யார்‌ கேட்டாலும்‌, கிட்டு திணறுவது வழக்கம்‌, அந்தந்த 
... சமயங்களில்‌ எது தோன்றுகிறதோ, அந்தப்‌ பதிலைக்‌ கொடுப்‌ 
பான்‌. “நான்‌, படிக்கவில்லை தாத்தா'” என்று தாழ்மை 
யுடன்‌ சொன்னான்‌. | 


“LNG SS வயசாகலையா உனக்கு?” என்றார்‌. 


“படிக்க வைக்க ஒருவரும்‌ எனக்கு நாதியில்லெ 
தாத்தா?” என்றான்‌. கிழவரின்‌ நன்மதிப்பை எப்படியும்‌ 
சம்பாதிக்க வேண்டு மென்ற எண்ணத்தில்‌, பொய்சொல்‌ 
வதைப்‌ பற்றிக்‌ கூசவில்லை. 


கிழவருக்குப்‌ பையன்மேல்‌ இரக்கம்‌ பிறந்தது. “எங்கே 
சாப்பிட்டுக்‌ கொண்டிருக்கே?”' என்றார்‌. 


. “சொந்தக்காரர்‌ ஒருவர்‌ வீட்டில்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டு 
இருக்கேன்‌” என்றான்‌. 


இவர்கள்‌ பேசிக்‌ கொண்டிருக்கும்பொழு து, உள்ளிருந்து 
ஒரு வாலிபன்‌ வந்தான்‌. கிழவரிடம்‌, “சாப்பிடுவதற்கு இலை 
இல்லையே”? என்றான்‌. இங்கே எங்கேயாவது அகப்ப 
டாதா?*? என்றார்‌ கிழவர்‌. *“அடுத்த குளத்திலே தாமரை 
இலை நிறைய இருக்கு. நான்‌ பறித்துக்கொண்டு வரட்டுமா? 
என்றான்‌ கிட்டு. பையனைத்‌ தனியாக அனுப்பக்‌ கிழவருக்கு 
இஷ்டமில்லை. “முத்து நீயும்‌ போய்ப்‌ பறித்து வா. ரொம்ப 
ஜாக்கிறதையாகப்‌ பறிக்கணும்‌”* என்று அனுப்பினார்‌. 
சிறிது நேரத்தில்‌ கை நிறைய இலைகளுடன்‌ வந்தனர்‌ 
இருவரும்‌. | | 

“அம்பி பலே கெட்டிக்காரன்‌”? என்று உபசாரம்‌. 
சொன்னான்‌ முத்து. ர 

* “நம்ப கூடவே அழைத்துக்‌ கொண்டு போயிடுவோமா??” 
என்றார்‌ கிழவர்‌. | 


“யோசனை சரி; ஆனால்‌ அவனுடைய அப்பா அம்மா 
தேட மாட்டாளா??? 

“பாவம்‌, அந்தப்‌ பையனுக்குத்‌ தாய்‌ தகப்பனார்‌ ஒரு 
வரும்‌ கிடையாதாம்‌. ?? 

₹₹அதெப்படி நம்பறது? விசாரிக்காமே கூட்டிக்‌ கொண்டு 
போகலாமா? வீட்டிலே கோபித்துக்‌ கொண்டு வந்திருந்‌ 
தாலும்‌ வந்திருக்கலாம்‌. ஏண்டா அம்பி??? என்றான்‌... 


20 


ALOE உண்மையில்‌ நடுக்கம்‌ கண்டது. இந்தப்‌: 
பிரச்சினைகளை யார்‌ இவனைக்‌ கிளப்பச்‌ சொன்னார்கள்‌? முகத்‌ 


தைப்‌ பரிதாபமாக வைத்துக்‌ கொண்டு, “எனக்கு ஓத்தரும்‌ 
இல்லை தாத்தா. வேண்டுமானால்‌, என்னுடன்‌ வந்த பையன்‌ 


களைக்‌ கேட்டுப்‌ பாருங்கள்‌. நான்‌ உங்களோடு வரேன்‌? . 


என்று ஒரு அடி அடித்தான்‌. இந்தக்‌ கிழவர்‌ உருவத்தில்‌ — 


கிடைத்த சந்தர்ப்பத்தைக்‌ கைநமுவ விடுவதில்‌ பிடித்தமில்லை 
அவனுக்கு. 

“விசாரிக்காமல்‌ கூட்டிக்‌ கொண்டு போகலாமா??? 
என்று மறுபடியும்‌ சந்தேகத்தைக்‌ கிளப்பினான்‌ முத்து. \ 

“குழந்தை பொய்யா சொல்லப்போருன்‌? வாடா அம்பி 
எங்கள்‌ பின்னோடே. சில்லுண்டிக்‌ காரியங்களுக்கு ஒரு 
பொடியன்‌ வேண்டித்தானிருக்கு”” என்று உள்ளே, சாப்பிட 
அழைத்துச்‌ சென்றார்‌. கிட்டு அந்தக்‌ கோஷ்டியில்‌ ஒருவனாகி 
விட்டான்‌. 

மறு நாள்‌ இரவு, கோஷ்டி வேறு ஒரு ஊர்‌ சத்திரத்தில்‌ 
தங்கியது. சாப்பாடு முடிந்தவுடன்‌ வம்பளப்புக்‌ கச்சேரி 
அரம்பமாயிற்று. கல்யாணமாகப்‌ போகும்‌ பிள்ளையின்‌ 
தமக்கை புதல்வன்‌, ஒரே பையன்‌. எல்லோருக்கும்‌ செல்லக்‌ 
குழந்தை. அவன்‌ ஏதோ முனகிக்கொண்டிருந்தான்‌. கல்‌ 
யாணப்‌ பையன்‌ கிழவரைப்பார்த்து; **நம்ப குஞ்சு என்ன 
அழகாப்‌ பாடுவான்‌ தெரியுமா !'” என்றான்‌. | 


“அடே, பாட்டு வேறே பாடுவானா? எனக்குத்‌ தெரி 
யாதே! எங்கேடா குழந்தை, ஒரு பாட்டுப்‌ பாடு” என்றார்‌ 
கிழவர்‌. | oe | 

“நான்‌ பாடமாட்டேன்‌ போ. எனக்கு வெக்கமா 
யிருக்கு!” என்று சொல்லிக்கொண்டு அம்மா பக்கம்‌ ஓடப்‌ 
பார்த்தான்‌. அதற்குள்‌ கல்யாணப்‌ பையன்‌, . அவனைப்‌ 
பிடித்து இழுத்துக்கொண்டு வந்து. “தாத்தா கேட்கணும்னார்‌ 
பாடு. பாடினாத்தான்‌ சமத்து. கோணங்கித்தனம்‌ பண்ணா 
மல்‌ பாடிவிடு”” என்றான்‌. | 

“பள்ளிக்‌ கூடத்திலே யெல்லாம்‌ “Maga வாங்கி 
வந்திருக்கான்‌. லேசுப்பட்டவனா என்ன! அவனுக்கு.இஷ்டப்‌ 
பட்டால்‌ தான்‌. அவ்வளவு அடம்‌” என்று பெருமையாகச்‌ 
சொல்லிக்‌ கொண்டாள்‌ அவன்‌ தாயார்‌. 

அரை மணி நேரம்‌ குழையடி த்து, பலவித உபசாரங்கள்‌, 

பயமுறுத்தல்களுக்குப்‌ பின்‌ பையன்‌ பாட ஆரம்பித்தான்‌, 


21 


எல்லோரும்‌ ஏதோ குழந்தை பாடுகிறதே என்று சிலா கித்து, 


»  மரியாதைக்குத்‌ தலை யாட்டினார்கள்‌. 


கிட்டு கேட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. அவனுக்கு அந்தப்‌ 
பாட்டைக்‌ கேட்டதும்‌ சிரிப்பு வந்தது, ஆத்திரமும்‌ வந்தது. . 
இந்தப்‌ பாட்டுக்கா இவ்வளவு பாராட்டு அந்தப்‌ பையனுக்கு! 
ஆனால்‌, தான்பாட ஆரம்பித்தாலோ, கன்னத்திலே கிள்ளு 
வாள்‌ தாயார்‌. தன்‌ அருமை அறியாத தாயாரிடம்‌ அப்‌ 
பொழுது கோபம்‌ வந்தது அவனுக்கு. அறிவுக்கும்‌, நியாயத்‌ 
துக்கும்‌ மீறிய பாராட்டுதலை அடையும்‌ அந்தப்‌ பையனிடம்‌ 
அருவருப்பு வந்தது. தன்னை யாராவது அந்த நேரத்தில்‌ ‘16 
பாடுவாயா அம்பி” என்று ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்‌ 
களா? கேட்டால்‌, அப்படியே கான மழை பொழிய 
மாட்டானா? அந்தப்‌ பையனுடைம குளறல்‌ சங்கதத்தைக்‌ 
கேட்ட காதுகளுக்குத்‌ தேனருவி போன்ற சங்கதேேத்தைக்‌ 
கொட்டமாட்டானா? ஆனால்‌, ஒருவரும்‌ கிட்டுவைப்‌ பாடச்‌ 
சொல்லவில்லை. அவன்‌ இருப்பதே ஒருவர்‌ கண்ணிலும்‌ பட 
வில்லை. அவன்‌ யார்‌ அவர்கள்‌ கவனத்தை இழுப்பதற்கு! 
அந்தச்‌ செல்லப்‌ பிள்ளை தான்‌ அட்டகாசம்‌ செய்து கொண் 
ருந்தான்‌. 

செல்லப்‌ பிள்ளையின்‌ பாட்டு முடிந்தது. அவரவர்கள்‌ 
படுக்கையைப்‌ போட்டுக்கொண்டு படுக்க ஆரம்பித்தார்கள்‌. 
கிழவரும்‌ படுக்கையைப்‌ போட்டுவிட்டார்‌. பாச்கைப்‌ 
போட்டுக்‌ கொண்டு, வெற்றிலைக்‌ கொட்டானைப்‌ பார்த்தார்‌. 
சுண்ணாம்பு இல்லை. “பயலே கட்டு, சுண்ணாம்பு எடுத்துவா” 
என்றார்‌. கிட்டு சுண்ணாம்பைக்‌ கொடுத்துவிட்டு நின்று 
கொண்டிருந்தான்‌. “ஏண்டா, போய்‌ படுத்துக்கோயேன்‌ '' 
என்றார்‌. கிட்டு தயங்கித்‌ தயங்கி நின்றான்‌. 

“என்னடா வேணும்‌?”' என்றார்‌ கிழவர்‌. | 

“நான்‌ பாடறேன்‌, கேட்கிறியளா தாத்தா?” என்றான்‌. - 
யாரையாவது தன்‌ பாட்டைக்‌ கேட்க வைத்தால்‌ தேவலை ' 
என்ற ஆசை உள்ளே துடித்துக்‌ கொண்டிருந்தது. 

செல்லப்‌ பிள்ளையின்‌ பாட்டைக்‌ கேட்டு அலுத்துப்‌ 
போயிருந்த கிழவருக்கு சுவாரசியப்‌ படவில்லை. அதோடு 
தூக்கம்‌ வேறு வர ஆரம்பித்துவிட்டது. 
“இன்னோரு நாளைக்கு உன்பாட்டுக்‌ கச்சேரியை வைத்‌ துக்‌ 
கொள்வோம்‌, இன்று பேசாமல்‌ போய்ப்‌ படுத்துக்கொள்”” 
என்று சொல்லிவிட்டுப்‌ படுக்கையில்‌ படுத்தார்‌. 








கல்யாண கோஷ்டி பெண்‌ வீட்டாரின்‌ ஊரை 
அடைந்தது. பெண்‌ வீடும்‌, மாப்பிள்ளை வீடும்‌ பெரிய இடங்‌ 
களாகையால்‌, எல்லாம்‌ விமரிசையாக நடந்தன. கல்யாணத்‌ 
திற்கு வாசிச்சு அமர்த்தியிருந்த நாயனக்காரர்கள்‌ உள்ளூரைச்‌ 
சேர்ந்தவர்களானாலும்‌ ஸுஸ்வரமாகவும்‌, சுத்தமாகவும்‌ 
வாசித்தார்கள்‌. | 


கட்டு மேளக்காரன்‌ வாசிக்கும்பொழுது அங்கு வந்து 
உட்கார்ந்து விடுவான்‌. அவனுக்கு : அனேக சில்லுண்டி 
வேலைகள்‌ கொடுத்துக்‌ கொண்டுதானிருந்தார்கள்‌. எந்த 
வேலையைக்‌ கொடுத்தாலும்‌ அதை முடித்துவிட்டு, நாதஸ்வர 
கோஸஷ்டிக்குப்‌ பக்கத்தில்‌ வந்து உட்கார்ந்து விடுவான்‌. 

ஒரு சந்தர்ப்பத்தில்‌, *ஜாலரா” போடும்‌ பையனை 
எங்கோ அனுப்பியிருந்தான்‌  தவுல்காரன்‌. உள்ளே 
ஹோமமே ஏதோ நடந்து கொண்டிருந்தது. “மேளம்‌ 
மேளம்‌ நடக்கட்டும்‌” ” என்று சாஸ்திரிகளில்‌ ஒருவர்‌ கத்தினார்‌. 
ஒத்தூதுபவன்‌ ஒத்தை ஊத ஆரம்பித்தான்‌. தவுல்காரன்‌ 
குவுலைத்‌ தட்டினான்‌. தாளம்‌ போடும்‌ பையன்‌ இல்லாதபடி 
யால்‌, ஒரு கையால்‌ ஜாலராவைப்‌ போட்டுக்‌ கொண்டிருந்‌ 
தான்‌. நாதஸ்வரக்காரன்‌ ராகம்‌ வாசித்துவிட்டு, ஒரு E 
தனம்‌ வாசித்து, ஸ்வரம்‌ வாசிக்க ஆரம்பித்தான்‌. 

கிட்டு, தரண்‌ பக்கம்‌ உட்கார்ந்து கொண்டு, கவனித்துக்‌ . 
கொண்டு வந்தான்‌. ஓத்து ஊதுபவன்‌ சரியாகத்தாளம்‌ 
போடவில்லை.  தவுல்காரன்‌, அவனை எரிப்பவன்போல்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தான்‌. ஆனால்‌ ஒன்றும்‌ பயன்படவில்லை. 
அவனுக்குத்‌ தெரிந்தது அவ்வளவுதான்‌. இட்டு துணிச்ச 
டன்‌ ஒத்தூதுபவனுக்கு எதிர்த்தாற்போல்‌ நின்றுகொண்டு 
கை விரல்களை நீட்டி மடக்கி, காலப்‌ பிரமாணத்திற்குத்‌ 
தகுந்தாற்போல்‌, தாளம்‌ போட்டுக்‌ காட்டிக்கொண்டிருந் 
தான்‌. நாதஸ்வரக்காரனும்‌ தவுல்‌ வாசிப்பவனும்‌ ஆச்சரியத்‌ 
தால்‌ பிரமித்து நின்றனர்‌. இவ்வளவு சின்னப்‌ பையனுக்கு, 


24 


இவ்வளவு தீர்மான கால நிர்ணயம்‌ எப்படி உண்டாயிற்று 
என்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 


இதற்குள்‌, ஒருவர்‌ கிட்டுவைத்‌ தேடி வந்தார்‌. “ஏண்டா . 
பயலே, அப்பவே பிடிச்சுச்‌ சொல்லிக்கொண்டிருக்கேனா 
இல்லியா, உள்ளை விட்டு நகரக்கூடா துன்னு? நீ என்ன 
டான்னா, இங்கே வந்து பழி வாங்கரே, இன்னமே இங்கே 
உன்னே பார்த்தேன்னா பாத்துக்கோ”? என்று அதட்டிவிட்டு 
உள்ளே போனார்‌. வாயைத்‌ திறவாமல்‌ இட்டு எழுந்து 
சென்றான்‌. 

அவனுக்குக்‌ காரியங்களுக்குக்‌ குறைவேயில்லை. சாப்பிடு 
வோருக்குத்‌ தீர்த்தம்‌ கொடுப்பது, வெற்றிலைக்‌ தட்டிலே, 
வெற்றிலை பாக்கு எடுத்து வைப்பது, கொஞ்ச நேரத்திற்கு 
ஒருதரம்‌ கல்யாணம்‌ விசாரிக்க வந்து கொண்டிருக்கும்‌ 
விருந்தினர்களுக்கு சந்தனக்‌ கிண்ணத்தையும்‌, சர்க்கரைத்‌ 
தட்டையும்‌ நீட்டுவது முதலிய பலவித ஜோலிகள்‌ இருந்து 
கொண்டுதானிருந்தன. ஆயினும்‌, இதிலும்‌ மிஞ்சிய இடை 
வேளைகளில்‌ தான்‌ மேளக்கார கோவஷ்டியிடம்‌ உட்கார்ந்து ' 
கொண்டு அவன்‌ சங்கீதம்‌ கேட்டான்‌. | 


அன்று மாலை நலங்கு வைப்பதற்கு முன்பு, அதற்கு 
வாசிக்க வந்த நாயனக்‌ கோஷ்டியார்‌ பக்கத்து வீட்டுத்‌ 
திண்ணையில்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. கிட்டு மெள்ள அங்கு 
Gurus சேர்ந்தான்‌. நாதஸ்வரக்காரனுக்கு கிட்டுவைப்‌ 
பார்த்ததும்‌, அவனிடம்‌ ஒருவிதப்‌ பிரியம்‌ உண்டாயிற்று. 
“*இங்கேவா தம்பி, நீ நல்லாப்‌  பாடுவே | 
என்றான்‌. 

“பாடுவேன்‌ ”” என்றான்‌ அலட்சியத்துடன்‌ இட்டு. 

“எங்கே, ஒரு பாட்டுப்‌ பாடு.” 

டெடுவிற்குக்‌ குஷி பிறந்துவிட்டது. அவன்‌ பாட ஆரம்‌ . 
பித்தான்‌. வேறு ஒருவரிடமும்‌ இல்லாத திவ்யமான 
சாரீரம்‌. வெள்ளி மணி அடிப்பதுபோல்‌, கண கண வென்று 
உருளும்‌ இனிமையான குரல்‌. சிறு பையனானபடியால்‌, 
சாரீரம்‌ இன்னும்‌ *உடைய”வில்லை. அப்படியே மைனாக்‌ 
குருவி பாடுவதுபோல்‌, ‘May ஜிலு”. வென்று சங்கதிகள்‌ - 
விழுந்துகொண்டிருந்தன; வயதுக்கு மீறிய ஞானம்‌. காலம்‌ 
வெகு. கச்சிதம்‌; ராக பாவம்‌ பொங்கித்‌ ததும்பும்‌ 
பாட்டுக்கள்‌. 


மேளக்காரன்‌ பிரமித்து விட்டான்‌. அவனுக்கு என்ன 
சொல்வது என்று ASIAN q , 


F 


25 


| “ALO, ALO” என்று கூப்பிட்டுக்‌ கொண்டு வந்தார்‌ 
கிழவர்‌. ஏதோ பாட்டுச்‌ சப்தம்‌ கேட்டுப்‌: பக்கத்துத்‌ திண்‌ 
ணையை எட்டிப்‌ பார்த்தார்‌. கிட்டு பாடிக்கொண்டிருந்தான்‌. 
அந்தப்‌ பாட்டை கேட்கக்‌ கேட்க அவருக்கு ஆனந்தம்‌ தாங்க 
வில்லை. அவன்‌ பாடி முடித்தவுடன்‌, : அவன்‌ திட்ட வந்து 
பையனை அன்புடன்‌ தடவிக்‌ கொடுத்தார்‌. 

“என்ன சாரீரம்‌! என்ன ஞானம்‌ சாமி இத்த UAG 
என்றான்‌ மேளக்காரன்‌, கிட்டுவை கிழவனாரின்‌ பேரன்‌ 
என்று அவன்‌ நினைத்து விட்டான்‌. 

“தம்பி யாரிடம்‌ சிக்ை சொல்லிக்கிறது??” என்றான்‌. 
“பாவம்‌, இவன்‌ யாரோ அனாதைக்‌ குழந்தை.'? 


“ஏண்டா கிட்டு, யாரிட்டேடா நீ சங்கதம்‌. சொல்லிக்‌ 
கிண்டே?”” என்றார்‌. 


““ஒத்தரும்‌ சொல்லிக்‌ கொடுக்கலே தாத்தா. கேட்டுக்‌ 


கேட்டுத்தான்‌ பாடறேன்‌'' என்றான்‌. 


“பாவம்‌, ஆதரவில்லாத குழந்தைக்கு இந்தமாதிரி 
ஞானத்தைக்‌ கொடுத்திருக்கான்‌. கடவுளுடைய விளையாட்‌ 
டைப்‌ பாருங்க சாமி. இதுக்கு மாத்திரம்‌ சங்கீதம்‌ சரியாகச்‌ 
சொல்லி வைத்தால்‌, எப்படியாகும்‌ தெரியுங்களா! இது ஒரு 
மாணிக்கம்‌ சாமி” என்றான்‌ மேளக்காரன்‌. 


இந்தப்‌ பயலிடம்‌ இவ்வளவு வித்தை இருக்கும்‌ னுநான்‌ 
எதிர்பார்க்கவேயில்லை. அன்னிக்குப்‌ பாடறேன்னு சொன்ன 
போது நான்‌ சாதாரணமா நினெச்சேன்‌. பயதிட்டே பெரிய 
சரக்குன்னா இருக்கு!” 


“பையனை முன்னுக்குக்‌ கொண்டு வந்தால்‌, சங்கத்‌ 
துக்கே ஒரு பெருமையாகக்‌ தானிருக்கும்‌ சாமி.” 


“எனக்கு ஒரு யோசனை, திருவையாறு சபேசய்யரைப்‌ 
பற்றிக்‌ கேள்விப்‌ பட்டிருக்‌ கிறாயா?? என்றார்‌ நெவர்‌. 


**அதென்ன சாமி அப்படிக்‌ கேட்கிறீங்க! திருவையாற்று 
சுவாமியைத்‌ தெரியாதவன்‌ ஒரு சங்கீதக்காரனா? அவர்‌ 
ரொம்பப்‌ பெரியவர்‌. சிறந்த லக்ஷண வித்வான்‌. FUSES 
திற்கே வாழ்க்கையை அர்ப்பணம்‌ செய்தவர்கள்‌. என்னவோ 
இன்னிக்கு பாடிக்கொண்டிருப்பவர்கள்‌ எல்லாம்‌ அவர்கிட்ட 
இருந்து கற்றுக்கொண்ட ஒரு துளி ஞானத்தால்‌ பிரகாசிக்‌ 
கிறார்கள்‌'' என்றான்‌ , 


26 


“அவர்‌ எனக்கு மிகவும்‌ வேண்டியவர்‌; பந்துவும்‌ கூட. 
அவரிடம்‌ சொல்லி, இவனை அங்கே சேர்த்துவிடலாம்‌ என்று - 
யோசிக்கிறேன்‌ !'” என்றார்‌. | 

அங்கே சேர்த்தால்‌ பையன்‌ அதிர்ஷ்டக்காரன்‌ தான்‌! 
அங்கே வித்தை கற்றுக்‌ கொள்வதற்குப்‌ பாக்கியம்‌ செய்‌ 
திருக்க வேண்டும்‌.” 

“அதற்கு நான்‌ பொறுப்பு!” என்றார்‌ கிழவர்‌. 

விட்ட குறை தொட்ட குறையாக, பையனுக்கு. 
சங்கீதம்‌ ஒட்டிக்‌ கொண்டிருக்கிறது, நல்லபடி விருத்தி 
செய்தால்‌, ரொம்பப்‌ பெருமையாக இருக்கும்‌?” என்றான்‌. 
திழவர்‌ அதை ஆமோதித்தார்‌. எப்படியும்‌, திருவையாறு 
சபேசய்யரிடம்‌ பையனைச்‌ சேர்த்துவிடுவது என்று தீர்மானித்‌. 
தார்‌. நாடோடி என்று இழுத்து வந்த பையனிடம்‌ மேதா 
விலாசம்‌ இருப்பது அவருக்கு ஆச்சரியத்தை அளித்தது. 
“எந்தப்‌ புற்றில்‌ எந்தப்‌ பாம்பு இருக்குமோ” என்பதை யார்‌: 
கண்ட றியக்கூடும்‌. அந்தப்‌ பையனிடம்‌ அவருக்கு உண்டான 
நல்லெண்ணம்‌ ஒரு சரியான இடத்தில்தான்‌ விழுந்திருக்கிறது: 
என்ற திருப்தி இருந்தது. 

கிட்டுவுக்கோ, சந்தோஷம்‌ தாங்க முடியவில்லை. அவன்‌ 
ஊரைவிட்டு வந்தது நல்லதுதான்‌. பாடசாலைக்குப்‌: 
போகாமல்‌, மடர்த்‌ தவளையாகக்‌ கத்தாமல்‌, சங்கீதம்‌. 
கற்றுக்கொள்வது எவ்வளவு இன்பகரமானது! ஏதோ. 
பகவானுக்கு அந்த மட்டில்‌ கருணை பிறந்ததே! | 

கிட்டுவின்‌ பெருமை கல்யாண வீடு முழுவதும்‌ பரவி 
விட்டது, நலங்கிற்கு முக்கால்வாசிப்‌ பாட்டுக்கள்‌, இட்டு 
தான்‌ பாடினான்‌. சில்லரைக்‌ காரியங்கள்‌ செய்துவந்த. 
பையனின்‌ பாட்டுக்களைக்‌ கேட்டு எல்லோரும்‌ பிரமித்து: 
நின்றார்கள்‌. கிட்டுவின்‌ மதிப்பு அந்த வீட்டாரிடையே 
மிகவும்‌ உயர்ந்து விட்டது. கண்டபடி வேலைகளைக்‌ கொடுத்து: 
.ஏவியவார்கள்‌, கொஞ்சம்‌ புன்சிரிப்புடனும்‌; பிரியத்துடனும்‌, 
அவனுக்கு வேலை கொடுத்தார்கள்‌. ஆனால்‌, முன்பு சத்திரத்‌ 
தில்‌ பாடிய செல்லக்‌ குழந்தைக்கு மாத்திரம்‌ கிட்டுவிடம்‌. 
அசாத்தியமான வெறுப்பு உண்டாயிற்று. எங்கிருந்தோ 
முளைத்து வந்த ஓர்‌ அநாமதேயப்‌ பேர்வழி, நன்றாகப்‌ பாடு: 
கிறான்‌ என்று பெயர்‌ வாங்கிக்‌ கொள்ளவாவது! தன்‌ அதிருப்‌ 
தியையும்‌, வெறுப்பையும்‌ காட்டும்‌ தோரணேயில்‌. அவனை 
அலக்ஷியமாகப்‌ பார்ப்பான்‌. அனால்‌, கிட்டு அவனைப்‌ 
பொருட்படுத்தவேயீல்லை. தன்‌ வித்தை எங்கே! இந்த ஞான: 
சூன்யம்‌ எங்கே! அகவே அந்தப்‌ பையனுடைய பொறாமை. 
யும்‌ அவனுக்குச்‌ சந்தோஷத்தையே கொடுத்தது. 





கிட்டுவும்‌ திழவனாரும்‌, திருவையாற்றில்‌ சபேசய்யர்‌ 
வீட்டை அடைந்த பொழுது, பிற்பகல்‌ சுமார்‌ மூன்று மணி 
இருக்கும்‌. En | 


சபேசய்யா்‌ பலகையில்‌ சாய்ந்து கொண்டிருந்தார்‌. 
கீழே புலித்தேரல்‌ “போட்டிருந்தது. கையில்‌ வால்மீகி 
ராமாயணம்‌, ஆஜானுபாகுவான சரீரம்‌. முகத்தில்‌ தேஜஸ்‌: 
தவலித்துக்‌ கொண்டிருந்தது வத்தை, ஒழுக்கம்‌, இவைகளின்‌ 
நிறைவினால்‌, அவர்‌ உருவத்திலே ஒரு காம்பீர்யம்‌ இருந்தது. 
ராமாயணத்தைக்‌ கீழே இருந்த சிக்குப்‌ பலகையில்‌ வைத்து 
விட்டு வாருங்கள்‌ கணேச சாஸ்திரிகளே, என்ன வெகு 
நாட்களாகக்‌ காணோம்‌” Imma.  கிட்டுவிற்கு, அவன்‌ 
செய்ய வேண்டியதென்ன வென்பதைப்பற்றி முன்பே 
சொல்லி வைத்திருந்தார்‌ கிழவர்‌ -கணேச சாஸ்திரிகள்‌. ' 


அதன்படி, வந்தவுடன்‌ சபேசய்யருக்கு சாஷ்டாங்கமாக. 
. நமஸ்கரித்தான்‌ கிட்டு. அவனை ஆசீர்வதிச்தார்‌. இட்டு 
உட்காராமலேயே, பணிவுடன்‌ சிறிது தள்ளி நின்றுகொண் 
டிருந்தான்‌. கணேச சாஸ்திரிகள்‌ மாத்திரம்‌ உட்கார்ந்து 
கொண்டிருந்தார்‌. 


அந்தக்‌ கூடத்தைக்‌ கவனித்தான்‌ கிட்டு. ஒரு மூலையில்‌: 


அழகான சுரைக்காய்த்‌ தம்புரா தொங்கிக்‌ கொண்டிருந்தது. 
இன்னொரு “பக்கத்தில்‌ வீணை ஓன்று இருந்தது. திரில்‌: 
இராமர்‌ பட்டாபிஷேகப்‌ படம்‌. அதற்குப்பக்கத்தில்‌ தியாகப்‌ 
பிரம்மத்தின்‌ படம்‌. படங்களுக்குக்‌ கீழே பூஜை அறையில்‌ 
பூஜைப்‌ பெட்டியும்‌, பூஜா பாத்திரங்களும்‌ இருந்தன. 


“என்ன, ரொம்ப நாளாகக்‌ காணோம்‌”? என்றார்‌ 
சபேசய்யர்‌. 

“இப்படி ஊர்‌ சுற்றிக்‌ கொண்டிருந்தேன்‌. வெறங்திட்டு: 
வின்‌ பேரனுக்குக்‌ கல்யாணமோல்லியோ ! அவர்களோடு 


28 


தெற்கு வட்டகை யெல்லாம்‌ சுற்றிவிட்டு வந்தேன்‌. அதான்‌ 
இந்தப்‌ பக்கம்‌ வரவில்லை?” 

“குழந்தை WITH? என்றோர்‌. 

கணேச சாஸ்திரிகள்‌ கனைத்துக்‌ கொண்டார்‌. **இந்தப்‌ 
பையன்‌ சம்பந்தமாகத்தான்‌ இப்பொழுது இங்கு. வந்திருக்‌ 
கிறது” என்றார்‌. சபேசய்யர்‌ பேசாமல்‌ பையனைப்‌ பார்த்த 
படி இருந்தார்‌. 


**கல்யாணத்திற்குப்‌ போயிருந்த சமயத்தில்‌, இந்தப்‌ 
பையன்‌ வந்து சேர்ந்தான்‌ எங்களிடம்‌. நல்ல குணமுள்ள 
பையன்‌. தாய்‌ தகப்பனார்‌ ஒருவரும்‌ இல்லை. அனாதரவாக 
இருக்கும்‌ பையனைப்‌ பார்த்தவுடன்‌ எனக்கு இரக்கமா 
யிருந்தது. ஏதோ 'முன்னுக்குக்‌ கொண்டுவரலாமென்று 
நினைத்துக்‌ கூடவே அழைத்து வந்துவிட்டேன்‌. வந்த பிறகு 
பார்த்தால்‌...” என்று நிறுத்தினார்‌. 

சபேசய்யர்‌ ஆச்சரியத்துடன்‌, மேலே என்ன சொல்லப்‌ 
போகிறார்‌ என்று புரியாமல்‌ திகைப்புடன்‌ அவர்‌ முகத்தையே 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌. | 

“நான்‌ கூட்டிக்கொண்டு வந்தது சரியோ. தப்போ, 
பையனை என்னிடம்‌ வைத்துக்கொள்வது சரியில்லை. என்று 
தெரிகிறது!” என்று முடித்தார்‌. க்‌ 


“ஏனக்கு ஒன்றும்‌ புரிய வில்லையே”” என்றார்‌ சபேசய்யர்‌. 


“அது என்னவோ போங்கோ. பையனுக்கு திவ்யமான 
சாரீரம்‌. அசாத்யமான ஞானம்‌ இருக்கு. அவனை நான்‌ 
வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது! அவன்‌ இருக்க 
வேண்டியது இங்கேதான்‌. அவனை உருவாக்க வேண்டியது 
உங்கள்‌ பொறுப்பு. பையனுடைய பாட்டைக்‌ கேட்டவுட 
'னேயே, நான்‌ இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன்‌. நீங்கள்‌ 
கிருபைசெய்து அவனுக்கு வித்தையை அளிக்கவேண்டும்‌” 
என்றார்‌. | 

“சாஸ்திரிகளே, நீங்கள்‌ சொல்வது சரி. ஆனால்‌, எனக்கு 
வரவர வயசாயிடுத்து. நான்‌ என்ன சொல்லிக்‌ கொடுக்கப்‌ 
போகிறேன்‌. என்னிடம்‌ பாடம்‌ கேட்டவர்கள்‌ இருக்கிறார்‌ 
கள்‌; வேறு பல வித்வான்களும்‌ இருக்கிரார்கள்‌. அங்கே 
எங்கேயாவது. ஏற்பாடு செய்யுங்களேன்‌. உங்களுக்கு 
முடியல்லேன்னா, நான்‌ சொல்லி ஏற்பாடுசெய்து வைக்‌ 
GIG mes"? என்றார்‌. de 


= 


29 


“நீங்கள்‌ அப்படிச்‌ சொல்லக்கூடாது. வேறு யாரிடம்‌ 


y பாடம்‌ கேட்டாலும்‌ அது உங்களிடம்‌ கேட்டதாகிவீடுமா? 


பையனிடம்‌ ஏதோ விசேஷமான யோக்கியதாம்சம்‌ இருப்ப . 
தாக எண்ணிக்‌ கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறேன்‌. நீங்கள்‌ . 
பரீக்ஷை செய்து பாருங்கள்‌. உங்களுக்குத்‌ திருப்தியில்லா — 
விட்டால்‌ உங்கள்‌ உசிதம்போல்‌ செய்யுங்கள்‌. அந்தப்‌ 
பையன்‌ யாரோ நான்‌ யாரோ. திறமை இருக்கும்‌ இடத்தை . 
பிரகாசிக்கப்‌ பண்ண வேண்டியது அவசியம்‌ என்பதை — 
உத்தேசித்துத்தான்‌ அழைத்து வந்திருக்கிறேன்‌?” என்றார்‌. 


வாஸ்தவம்தான்‌. இதில்‌ அவருக்கு என்ன லாபம்‌? : 
சாஸ்திரிகள்‌ சொல்வதில்‌ நியாயம்‌ இருக்கிறதென்று பட்டது ' 
சபேசய்யருக்கு. | 


«Gas சாஸ்திரிகள்வாள்‌! வித்தை என்று WIP 
வனுக்கு இல்லை என்பது தோஷம்‌ என்று சாஸ்திரங்கள்‌ 
எல்லாம்‌ சொல்லுகின்றன. நானும்‌ ஏதோ எனக்குத்‌. 
தெரிந்ததைச்‌ சிலருக்குச்‌ சொல்லி வந்திருக்கிறேன்‌. ஆனால்‌ 
சங்கீதம்‌ என்பது என்ன, அதை எப்படி சாதகம்‌ பண்ணுவது 
என்பதையே அநேகர்‌ இன்னும்‌ சரியாகப்‌ புரிந்துகொள்ள 
வில்லை” என்று சற்று நிறுத்தினார்‌. மீண்டும்‌, “*சங்கீதத்தை 
ஒரு யோகமாகவும்‌, தபஸாகவும்‌ பெரியவர்கள்‌ கருதி 
வந்தார்கள்‌. அனால்‌ தற்காலத்திலே, பாடகர்கள்‌ கீர்த்தியும்‌, 
செல்வமும்‌, செல்வாக்கும்‌ அடைவதுடன்‌, தங்கள்‌ சாத 
பூரணத்துவம்‌ பெற்றுவிட்டதாக நினைத்து விடுகிறார்கள்‌. . 
சங்கீதம்‌ என்பது ஒரு தொழில்முறையாகி விட்டது. 
மனிதனின்‌ ஆத்ம ஞானத்தை உயர வைப்பதற்குப்‌ பதிலாக, 
அது கீழிறங்கிவந்து லெளகிக பேரம்‌ பேசுவதாகிவிட்டது. 
ஆகையினால்‌, எதற்காகப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுப்பது. 
என்று அலுத்துப்போய்‌ விட்டது” என்று முடித்தார்‌. 

“நீங்கள்‌ சொல்வது முற்றிலும்‌ வாஸ்தவம்‌. ஆனால்‌, 
உலகம்‌ சரியாயில்லை என்பதற்காக, நாம்‌ செய்ய வேண்டிய 
கடமையைச்‌ செய்யத்‌ தவறலாமா? இந்தக்‌ குழந்தையினால்‌, 
சங்கீத உலகத்திற்கே ஒரு பெருமை ஏற்படுவதாயிருககலாம்‌. 
அதை இல்லாமல்‌ செய்வானேன்‌? நாம்‌ செய்வதைச்‌ செய்து 
விட்டால்‌, அப்புறம்‌ ஈச்வரன்‌ இட்ட கட்டளைபோல்‌ நடக்‌ 
கட்டும்‌” என்றார்‌. | | 

“பையனுக்கு எந்த ஊர்‌?” 

நான்‌ மாத்தூரில்‌ பையனைப்‌ பார்த்து அழைத்து 
வந்தேன்‌. அந்தப்‌ பையனுக்கு இலுப்பூர்‌.” | | 


30 


“உங்கப்பா பெயர்‌ என்ன aya??? என்றார்‌ சபேசய்யர்‌. 

₹*எங்கப்பா பெயர்‌ வைத்தி'' என்றான்‌ பதவிசாக இட்டு. 

“ஏண்டா, இலுப்பூர்‌ வைத்தி பிள்ளையா நீ??? என்றார்‌ 
சபேசய்யர்‌. அப்பா பெயரைச்‌ சொல்லி ஆச்சரியப்பட்ட 
வுடன்‌ பையனுக்குத்‌ தாது விழுந்துவிட்டது. அப்பாவைப்‌ 
பற்றிய பேச்சு வரும்‌ பொழுதெல்லாம்‌ இகழ்ச்சியைத்‌ தவிர 
வேறு ஒன்றையும்‌ தாயாரிடமும்‌, மாமாவிடமும்‌ கேட்ட 
தில்லையே! ஆகவே, இவரும்‌ அவ்வாறு அவமதிப்பாகத்தான்‌ 
'பேசுவார்‌ என்று நினைத்தான்‌. ஆனால்‌ இட்டு எதிர்பார்த்த 
தற்கு மாறாக, சபேசய்யரின்‌ முகம்‌ பிரகாசம்‌ அடைந்தது, 


கணேச சாஸ்திரிகளைப்‌ பார்த்தார்‌. “சாஸ்திரிகள்‌ வாள்‌! 


இந்தப்‌ பையன்‌ தகப்பனாரை ஒரு சந்தர்ப்பத்தில்‌ சந்தித்திருக்‌ 
கிறேன்‌. பாடச்‌ சொல்லிக்‌ கேட்டிருக்கிறேன்‌. பாவம்‌. 
அல்பாயு சாகப்‌ போய்விட்டான்‌. என்ன சாரீரம்‌! வித்வத்‌ 
திலும்‌ குறைவில்லை. ஆனால்‌, அவ்வளவும்‌ வக்ர குணம்‌. 
சங்கீதத்திலும்‌ வக்ரம்தான்‌. பெரிய சங்கே பரம்பரையில்‌ 
பிரந்தவன்‌. ஒழுங்காயிருந்திருந்தானானால்‌, மகத்தான 
கீர்த்தியை அடைந்திருப்பான்‌. ஓரு நண்பர்‌ என்னிடம்‌ 
அவனைக்‌ கூட்டி வந்து, அவனை என்னிடம்‌ இறிது காலம்‌ 
இருக்கச்‌ செய்ய முயற்சித்தார்‌. அதற்கு வைத்தியும்‌ 
உடன்பட்டு, ஊருக்குப்‌ போய்விட்டுத்‌ திரும்பிவருவதாகச்‌ 
சொல்லிவிட்டுப்‌ போனான்‌. அனால்‌, அவன்‌ திரும்பி வரவே 
பில்லை, வருவான்‌ என்று நான்‌ எதிர்பார்த்தேன்‌. இங்கே 
வரவேண்டியவன்‌ உலகத்தையே விட்டுப்‌ போய்விட்டான்‌ 
என்றதை அறிந்த போது துக்கமாகத்‌ தானிருந்தது. அவனை 
ஒரு உயர்ந்த பொருளாக ஆக்க முடியாமல்‌ போய்‌ விட்டதே 
என்பதுதான்‌ என்‌ வருத்தத்துக்குக்‌ காரணம்‌?” என்று 
சொல்லி விட்டுச்‌ சற்று மெளனமாக இருந்தார்‌. 


பிறகு சாவதானமாக, **ஈச்வரனுடைய சங்கல்பம்‌ 
விசிக்திரமாகத்தானிருக்றெது. தகப்பனுக்குப்‌ பதிலாக 
பிள்ளையை என்னிடம்‌ கொண்டுவந்திருக்கிறது பாருங்‌ 
களேன்‌! ஏதோ நடக்கட்டும்‌ பார்ப்போம்‌. பையனுடைய 
சுகிர்தம்போல்‌ நடக்கிறது?” என்று முடித்தார்‌ சபேசய்யர்‌. 


கிட்டுவுக்கும்‌, கணேச சாஸ்திரிகளுக்கும்‌ என்ன சொல்வ 
தென்றே தெரியவில்லை. 

கணேச சாஸ்திரிகள்‌ மரியாதையாக, **“எதற்கும்‌ நீங்கள்‌ 
ஒருதரம்‌ பையன்‌ பாடுவதைக்‌ கேட்கவேண்டாமா?”” என்றார்‌. 





9 


ee 


விஜயதசமியன்று கிட்டுவுக்கு வித்யாப்பியாசம்‌ ஆரம்ப 
மாயிற்று. | 
சபேசய்யர்‌ சங்கீதத்தில்‌ மாத்திரம்‌ அதிகமான வித்வத்‌ 
தைப்‌ பெற்றிருக்கவில்லை. அவர்‌ சகலகலாவிற்பன்னர்‌. வால்‌ 
ராமாயணத்தைக்‌ கரைத்துக்‌ குடித்தவர்‌. Qu 
தசையாய்‌ இருந்த பொழுதே, அவர்‌ அதிகம்‌ பாட்டுக்‌ 
கச்சேரி செய்தது கிடையாது. வயது முதிர்ந்து தேகத்தில்‌: 
பலம்‌ இழந்து நிற்கும்‌ இந்தத்‌ கள்ளாத வயதில்‌ அவரால்‌ 
கச்சேரி எப்படிச்‌ செய்ய முடியும்‌? அதற்குப்‌ பதிலாக, 
ராமாயண ஹரிகதைகள்‌ அடிக்கடி செய்வார்‌. மனிதனுக்கு. 
லக்ஷியவாழ்வை நடத்திக்‌ காட்டிய ராம கதையை ஜனங்‌ 
களுக்கு எடுத்துரைப்பதிலும்‌, வால்மீகியின்‌ மகத்தான 
காவீயத்தைத்‌ திரும்பத்திரும்பப்‌ படிப்பதிலும்‌ அவருக்கு. 
அளவிறந்த இன்பம்‌ இருந்து கொண்டிருந்தது. 
சங்கீதத்திலோ அவருடைய ஞானத்தைச்‌ சொல்லவேண்‌ 
டியதில்லை. ஸ்ரீ தியாகராஜ ஸ்வாமிகளின்‌ நேர்சிஷ்ய பரம்‌ 
பரையில்‌ வந்தவர்‌. ஆகவே தியாகப்பிரும்மத்தின்‌ நாதோ 
பாஸனையும்‌ ராமபக்தியும்‌ அவரிடம்‌ பரிபூரணமாகப்‌ பரிண 
மித்திருந்தன. ஸ்ரீ தியாகராஜ ஸ்வாமிகளை வால்மீகியின்‌ 
மறு அவதாரமாக அவர்‌ பாவித்து, பூஜித்து வந்ததில்‌ 
ஆச்சரியமேயில்லை. வால்மீகி எப்படி ராம நாமத்தைத்‌ தனது 
அழியாத கிரந்தத்தின்‌ மூலம்‌ ஜனங்கள்‌ உள்ளத்தில்‌ எழுதி 
வைத்திருக்கிறுரோ, அதே போல்‌ ராம நாமம்‌ என்றும்‌ 
ஜனங்கள்‌ நாவில்‌ ஒளிர்ந்து கொண்டிருக்கும்படி செய்ய வந்த 
மகாத்மாவே தியாகப்பிரம்மம்‌ என்ற திடமான எண்ணம்‌ 
கொண்டவர்‌. அகவே, அவர்‌ அந்தராத்மாவில்‌ ராம 
பிரானது திவ்ய ரூபமும்‌, நாவில்‌ இயாகய்யரின்‌ கருதியும்‌, 
மனத்தில்‌ வால்மீகியின்‌ மகத்தான கதையும்‌ இயங்கக்‌. 
கொண்டேயிருந்தன. u, 
அவருடைய ஒழுக்கத்தாலும்‌, படிப்பினாலும்‌, ஜனங்கள்‌ 
அவரிடம்‌ அபாரமான பக்தியும்‌ விஸ்‌ வாசமும்கெ ண்டிருந்‌ 


33 


தனர்‌. அவருடைய தேஜஸ்‌ நிறைந்த முகத்தையும்‌, அவர்‌ 


_ முகத்தில்‌ நிலவும்‌ சாந்தியையும்‌, காம்பீர்யத்தையும்‌ கண்ட 


யாருக்கும்‌ “Qui சாதாரணப்‌ பேர்வழி அல்ல; இவர்‌ ஒரு 
wares’? என்று சொல்லும்படி தோன்றும்‌. 


நாலரை மணிக்கு எழுந்துவிடுவார்‌; கிட்டுவையும்‌ 
எழுப்பி விடுவார்‌. முகத்தை அலம்பிக்கொண்டு, ரொமாய 
ணத்தில்‌ சில சுலோகங்களைத்‌ தான்‌ சொல்லிக்கொண்டே, 
கிட்டுவையும்‌ சொல்லச்‌ சொல்லுவார்‌. | 


இட்டுவும்‌ சொல்லிக்‌ கொண்டே போவான்‌. அவனுக்கு 
இது அவ்வளவு வெறுப்பாயிருக்கவில்லை. சப்தம்‌ உருப்போடு 
வதுபோலவோ, அத்யயனம்‌ பண்ணுவது போலவோ 
இல்லையே. சொன்னதைத்‌ திரும்பச்‌ சொல்லிக்‌ கொண்டு 
போக வேண்டியதுதானே. ஆனாலும்‌, சங்கதம்‌ சொல்லிக்‌ 
கொள்ள வேண்டிய இடத்தில்‌, இந்தப்‌ பாடமும்‌ வந்து 
நிற்கிறதே என்று முதலில்‌ அவனுக்குக்‌ கஷ்டமாகத்‌ 
தானிருந்தது. “நம்‌ ஜாதகத்தில்‌ இந்த ஸம்ஸ்கிருதம்‌ நம்மை 
விடாது போலிருக்கிறதே” என்று ஆயாசப்பட்டான்‌. 


ஆனால்‌, நாளாவட்டத்தில்‌, அந்தச்‌ சிரமம்‌ மாறிவிட்டது. 
அவனுக்கு, . இது பாடத்தைச்‌ சேர்ந்தது இல்லை என்று 
தெரிந்து விட்டது. எழுந்திருந்தவுடன்‌, ராம நாமத்தை உச்‌ 
சரிப்பதற்கு சாதன முறையாகத்தான்‌ சபேசய்யர்‌ ராமாய 
ணத்தின்‌ ஒவ்வொரு கட்டத்தையும்‌ சொல்லச்‌ சொல்கிறார்‌ 
என்பது தெரிந்தது. ஆகவே அது பாடம்‌ என்கிற பயம்‌ 
போய்விட்டது. தவிரவும்‌, சபேசய்யரின்‌ ராம பக்தி மெது 
ane கிட்டுவின்‌ உள்ளத்தில்‌ சிறிது சிறிதாகப்‌ பரவ அரம்‌ 

த்தது. | 


எழுந்திருந்தவுடன்‌ ராமாயணச்‌ சுலோகங்களைச்‌ 
. சொல்லச்‌ சொல்வார்‌. பிறகுதான்‌ சங்கீதபாடம்‌. அது 
முடியும்பொழுது கிழக்கு வெளுக்கும்‌ சமயமாயிருக்கும்‌. 
எழுந்திருந்து காவேரிக்கு ஸ்நானத்திற்குக்‌ கிளம்பி விடுவார்‌ 
கள்‌. ஸ்நானம்‌ முடிந்து வந்தவுடன்‌ பூஜையில்‌ உட்கார்ந்து 
விடுவார்‌. பூஜை சுமார்‌ பத்துமணி வரையில்‌ நடக்கும்‌. 
பூஜை முடிந்தவுடன்‌ தம்பூராவை வைத்துக்கொண்டு 
தியாகய்யரின்‌ படத்தின்‌ முன்னிலையில்‌ அரைமணி நேரம்‌ 
பாடுவார்‌. அது முடிந்தவுடன்‌ சிறிது நேரம்‌ இளைப்பாறு 
வார்‌. இதற்குள்‌ மணி பன்னிரண்டு ஆகிவிடும்‌. காலையில்‌ 
அவர்‌ ஒன்றும்‌ ஆகாரம்‌ செய்வதில்லை யாகையால்‌, 
3 


34 


பன்னிரண்டானதும்‌ சாப்பிட உட்கார்ந்து விடுவார்‌. இட்டு, 


காலையில்‌ பழயது சாப்பிட்டிருப்பான்‌; கொஞ்ச நேரம்‌ 


கழித்துச்‌ சாப்பிடுவான்‌. 


சாப்பிட்டுவிட்டு ஊஞ்சலில்‌ உட்கார்ந்து கொண்டு வால்‌ 
bA ராமாயணத்தைப்‌ புரட்டிக்கொண்டிருப்பார்‌. சில 
சமயங்களில்‌, அவரைமீறி கண்ணைச்‌ சுழற்ற ஆரம்பித்தால்‌ 
சிறிது நேரம்‌ ஊஞ்சலில்‌ சாய்ந்தபடியே தூங்குவார்‌. 
அப்படித்‌ தங்கினாலும்‌ அரைமணி முக்கால்‌ மணிக்குமேல்‌ 
தூங்கமாட்டார்‌.. | 


சுமார்‌ மூன்றுமணிக்குக்‌ கட்டுவைக்‌ கூப்பிட்டுப்‌ பாடச்‌ | 


சொல்வார்‌. அவன்‌ பாடிக்கொண்டே யிருப்பான்‌. அப்‌ 


போதைக்கப்போது சொல்ல வேண்டியதைச்‌ சொல்லிக்‌ 


கொண்டு இருப்பார்‌. 


இதன்‌ மத்தியில்‌, சாஸ்திர விற்பன்னர்களோ, அல்லது. 


சங்கத விற்பன்னர்களோ, அல்லது வித்யார்த்திகளோ வரு 
வார்கள்‌. அவரவர்களுக்குத்‌ தகுந்தவாறு பேசி அனுப்புவார்‌. 


மாலைவேளையில்‌, அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு, ச 


சிறிதுநேரம்‌ தம்புராவை வைத்துக்கொண்டு பாடுவார்‌. 
அவர்‌ பாடுவதைக்‌ கவனித்தால்‌, அவர்‌ சங்கீதத்தையே பூஜா 
விதிகளில்‌ ஒன்றாக்கி, ஈச்வரார்ப்பண மாக்கிவிட்டார்‌ என்று 
தான்‌ தோன்றும்‌. சிறிதுநேரம்‌ பாடி முடிந்தவுடன்‌, 
அகாராதிகளை முடித்துக்கொண்டு, வாசலில்‌ ஒரு பெஞ்ச 
யைப்‌ போட்டுக்‌ கொண்டு உட்கார்ந்து விடுவார்‌. — 


அவருடைய வாழ்க்கையில்‌ ஒழுங்கு, அமைதி, சாந்தி 
எல்லாம்‌ பூரணமாக நிரம்பியிருந்தன. அவருடைய உள்ளத்‌ 
திலே இருந்த பற்றின்மை அவருடைய நடவடிக்கைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ பிரதிபலித்தது. அவருக்குப்‌ பாசங்கள்‌ 
அதிகமில்லை. அவருடைய தரும பத்தினியான தருமாம்பாள்‌ 
மகா உத்தமி. ஹிந்து தர்மத்தில்‌ திளைத்து வந்த பாரதப்‌ 
பெண்‌ பரம்பரையில்‌ வந்தவள்‌ என்று கூறலாம்‌ இந்த 
அம்மணியை. . | | ட்‌ 

சபேசய்யருக்கு அதிகமான குடும்ப பாரம்‌ இல்லை. ஒரே 
ஒரு பெண்குழந்தை இருந்தது. அந்தப்‌ பெண்ணை மிகுந்த 
பிரியத்துடன்‌ தான்‌ வளர்த்து வந்தார்‌. கெளரவமான குடும்‌ 
பத்தைச்‌ சேர்ந்தவனும்‌, செல்வமும்‌ படிப்பும்‌ நிரம்பி 
இருந்தவனுமான ஒரு பையனுக்குக்‌ கொடுத்திருந்தார்‌. 
ஆனால்‌ அந்தப்‌ பெண்‌ புருஷன்‌ வீட்டிற்குப்போன நாலு 


35 
_வருஷத்திற்குள்‌, ஓர்‌ ஆண்குழந்தையை விட்டுவிட்டு இறந்து 
விட்டாள்‌. | ப 
இந்தச்‌ சம்பவம்‌ அவர்‌ மனோ பக்குவத்திற்கு அனுசரணை 
யாகவே இருந்தது. இயற்கையிலேயே, ஒரு பக்குவம்‌ 
அடைந்த உள்ளப்பாங்கைக்‌ கொண்டவர்‌, | TDT 55) 
_ லும்‌, தியாகய்யர்‌ கீர்த்தனைகளிலும்‌ மூழ்கியிருந்ததால்‌ பக்தி 
பெருகி, 206 விவகாரங்களில்‌ உள்ள ஈடுபாடு மிகவும்‌ 
குறைந்துபோயிருந்தது. இந்தச்‌ சம்பவத்தினால்‌, அவர்‌ மனம்‌ 
பூரணமான பற்றின்மையை அடைய முடிந்தது. 


..... அவருடைய மனைவியான தருமாம்பாளுக்கு மாத்திரம்‌ 
அது சகிக்க முடியாத துக்கமாயிருந்தது. சபேச அய்யர்‌ 
எத்தனையோ தர்மங்களையும்‌, நீதிகளையும்‌ சொல்லி ஆறுதல்‌ 
. செய்யப்‌ பார்த்தார்‌. ஆனால்‌ துக்கத்தை, காலத்தைப்போல்‌ 
ஆற்ற வேறு யாரால்‌ முடியும்‌? நாட்கள்‌ செல்லச்‌ செல்ல 
அவள்‌ துக்கத்தைச்‌ சிறிது சிறிதாக மறப்பாள்‌ என்று 
சபேசய்யர்‌ நம்பினார்‌. அவளுக்கு ஆறுதலளிக்கும்‌ பொருட்டு, . 
குன்‌ பெண்‌ விட்டுவிட்டுப்‌ போன குழந்தையை இருவரும்‌ 
த வளர்த்து வந்தனர்‌. அந்தப்‌ பையன்‌ பெயர்‌ மகாதேவன்‌. 
கிட்டு வித்தியாப்பியாசம்‌ செய்ய ஆரம்பித்த சமயத்தில்‌ 
அவனுக்குக்‌ கிட்டத்திட்ட கிட்டுவின்‌ வயது இருக்கும்‌. 
அவனும்‌, சங்கீதமும்‌, சாஸ்திரமும்‌, சபேசய்யரிடம்‌ கற்று 
வந்தான்‌. 
 சபேசய்யரின்‌ ராமாயண asnos DA உள்ளத்‌ 
தில்‌ ராமனின்‌ திவ்யரூபத்தை நன்கு பதியவைக்க ஆரம்‌. 
பித்தது. எல்லோருடைய உள்ளத்தையும்‌ உருக்கும்‌ அந்த. 
. அற்புதக்‌ கதையை, வெகு அழகாக சபேசய்யர்‌ சொல்வார்‌. 
அந்தந்த இடத்திற்குத்‌ தகுந்தாற்போல்‌, தியாகய்யர்‌ Sts 
தனங்களைப்‌ பொருத்தமாகக்‌ கையாளும்‌ பொழுது, கேட்ப 
தற்கு அது மிகவும்‌ அற்புதமாயிருக்கும்‌, இலக்கியத்திற்கு 
சிகரமாக நிற்கும்‌ வால்‌ மீகியும்‌, சங்கதத்திற்குச்‌ இகரமாக 
நிற்கும்‌ தியாகய்யரும்‌, கிட்டுவின்‌ குழந்தை உள்ளத்‌ 
தில்‌, வாழ்க்கைக்கே ஆதர்ச புருஷான ராமனின்‌ திவ்யரூ 
. பத்தைப்‌ பதிய வைத்துக்‌ கொண்டிருந்தனர்‌. : குருவின்‌ 
௪ பரிசுத்தமான வாழ்வும்‌, அரிய எண்ணங்களும்‌ அவன்‌: 
மனத்தில்‌ தரய்மையை வளர்த்து வந்தன. 


“ஒழுக்கம்‌ இல்லாத வித்தை வித்தையாகுமா?”? என்று 
கேட்பார்‌ சபேசய்யார்‌. சாஸ்திரம்‌, கலைகள்‌, எல்லாவற்றிற்‌ 


கும்‌ ஒரு பணி உண்டு. மனிதன்‌ ஆத்மானுபவம்‌ அடைவ 


சீ 


36 


தற்கு அனேக படிகளை ஏற்படுத்தியிருக்கிறான்‌. சாஸ்திரங்கள்‌ , 
சங்கதம்‌ முதலியவை இத்தகைய சாதன முறைகள்தான்‌. 
அதை ஒரு யோகமாக மதிக்காமல்‌, கேவலப்படுத்துவது N 
- அவருக்கு மிகுந்த துக்கத்தை உண்டுபண்ணும்‌. 





இப்படிப்பட்ட குருவிடம்‌, வித்தைகற்கும்‌ வாய்ப்பு கிட்டு 
விற்குக்‌கடைத்தது அவன்‌ பூர்வஜன்மத்தில்‌ செய்த பாக்கயந்‌ 
தான்‌. சபேசய்யருடைய வாழ்க்கை ஒரு லக்ஷிய வாழ்வாக 
இருந்தது. கலையையும்‌; அறிவையும்‌ இிட்டுவிற்கு அவர்‌ 
பெருக்கியதுபோலவே, அவருடைய வாழ்க்கை முறையும்‌, 
அவருடைய துல்யமான சீலமூம்‌, அவனுடைய குழந்தை 
உள்ளத்திலே பதிந்து அவனுடைய வாழ்க்கை விதிக்கு வழி 
காட்டியாக இருந்துகொண்டிருந்தன. 


அகவே, அவருடைய மதிப்பைப்‌ பெறவேண்டும்‌, 
அவருடைய அசீர்வாதக்தை அடையவேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ அவன்‌ மனத்தில்‌ நன்கு விழுந்திருந்தது. சங்க 
குத்தில்‌ அவனுக்கு இயற்கையாகவே நன்கு கற்கக்கூடிய சக்தி 
இருந்தபடியாலும்‌, ஜன்மாந்தர வாசனையாலும்‌ சங்கதம்‌ இ 
பிரயாசையின்றி அவனுக்கு வந்துகொண்டிருந்தது. ஆனால்‌, 
அவனுக்கு இதுவரையில்‌ பிடிக்காமலிருந்த இலக்கியத்திலும்‌ 
வர வர சிரத்தை விழ ஆரம்பித்தது. தாயார்‌ தொரந்தரவினால்‌ 
டவம்பாக ருந்த பாடங்களைப்போல,  சபேசய்யரிண்‌ 
ராமாயண சுலோகங்கள்‌ உருப்போடுவதில்‌ அவன்‌ வருத்தப்‌ 
படுவது குறைந்து விட்டது. ராமன்‌ சரித்திரம்‌ பூராவையும்‌ 
பாடம்‌ பண்ணவேண்டும்‌ என்ற ஆசை கூட உண்டாயிற்று. 


தன்‌ தகப்பனாரைப்‌ பற்றி யாவரும்‌ கேவலமாகப்‌ பேசிப்‌ 
பேசிக்‌ கேட்டதால்‌ தான்‌ அதற்கு மாறாக வாழவேண்டும்‌ 
என்ற ஆசை அவன்‌ மனத்தில்‌ பதுங்கிக்கொண்டே யிருந்தது. 
தான்‌ நல்ல மனிதன்‌ என்று போற்றப்படவேண்டும்‌, Gara 
தந்தையைப்‌ போலில்லை; எல்லாவற்றிலும்‌ மிகவும்‌ Ans 
தவன்‌? என்று பெயர்‌ வாங்கவேண்டும்‌ என்ற ஆசை அவ 
னுக்கு அந்தச்‌ சிறிய பருவத்திலேயே அடிக்கடி வந்துகொண் 
டிருக்கும்‌. | 3 





அந்த எண்ணத்திற்கு முழு உருவமும்‌ பலமும்‌ உண்டாகி 
விட்டது சபேசய்யரின்‌ பழக்கத்தினால்‌. சபேசய்யர்‌ வாழ்க்கை 
ஒரு லக்ஷ்ய வாழ்வு. அவர்‌ உபதேசம்‌ செய்யும்‌ ராமநாமமோ, 
ஒரு ஆதர்ச புருஷனுடையது. ஆகவே, சகலரும்‌ போற்றும்‌ 








கூருகுலவாசம்‌ செய்து வித்யாப்யாசம்‌ செய்வதில்‌ எவ்‌ 
வளவோ இரமங்களும்‌, சில செளகரியங்களும்‌ உண்டு. விக்‌ 
யார்த்திகளில்‌ எத்தனை விதங்கள்‌ உண்டே, அதற்கு மேல்‌ 
குருவின்‌ மனோபாவங்களும்‌ உண்டு. குருவை அனுசர்த்து 
வாழ்க்கை நடத்தி, அவருடைய அதரவினாலும்‌, அணுக்‌ 
கிரகத்தாலும்‌, ஆசீர்வாதத்தாலும்‌, வித்தையை அடைய 
வேண்டி யிருந்தது வித்யார்த்திகள்‌. ஆகவே குருமார்களின்‌ 
இஷ்டம்‌ போல நடக்கவும்‌, அவருடைய அசீர்வாதத்தைப்‌ 
பெறவும்‌ அவர்கள்‌ மிகவும்‌ பாடுபட்டனர்‌. சபேசய்யரிடம்‌ 
வித்தை அப்பியசிப்பதற்கு ஒரு சுகர்தம்‌ வேண்டும்‌. 
ஏனென்றால்‌, அவர்‌ வித்தையில்‌ எவ்வளவுக்கெவ்வளவு GR 
சியமாயிருந்தாரோ, அவ்வளவுக்கவ்வளவு வித்யார்த்தி 
களுக்கு சுலபமானவராகவும்‌ இருந்தார்‌. கோபம்‌ அறிதும்‌ 
இல்லாதவரும்‌, எப்பொழுதும்‌ அன்பைக்‌ காட்டுபவருமான 
அவரிடம்‌ இருந்து வித்தை கற்பது எல்லோருக்கும்‌ கிட்டக்‌ 
கூடியதன்று. தன்‌ சொந்தக்‌ குமாரனைப்‌ போலவே, 
வித்யார்த்திகளைப்‌ பாராட்டி நடத்துவார்‌. வித்யார்த்தி 
களின்‌ குணங்களையும்‌, சக்தியையும்‌ அறிந்து அவரவர்களுக் 
குத்‌ தக்கவாறு போதனா முறைகளைக்‌ கையாளுவர்‌. 


a 


ஆகவே, கிட்டுவிற்கு அவரிடம்‌ இருந்து வித்யாப்யாசம்‌ . 


- செய்வதில்‌, கொஞ்சமேனும்‌ சிரமமில்லை. “pro ஆதரவு 
இன்றி இருக்கிறோம்‌? வித்தையினால்தான்‌ உலகத்தில்‌ ஒரு. 
மனிதனாக : முடியும்‌?” என்ற எண்ணமும்‌ அவனுடைய 
குழந்தை உள்ளத்தில்‌ நன்கு பதிந்திருந்தது, வித்தையில்‌ 
சிரத்தையும்‌, குருவிடத்தில்‌ பக்தியும்‌, இயற்கையாகவுள்ள 
புத்திசாலித்தனமும்‌, முன்‌ செய்த நற்பயனும்‌ சேர்ந்து 
கொண்டு அவனுக்கு வித்தையை வெகு சீக்கிரத்தில்‌ இத்தி 
யடையச்‌ செய்து கொண்டிருந்தன. 


ஆனால்‌, அவனுக்குச்‌ சிரமம்‌ கொடுக்கும்படியான அம்ச 
மும்‌ இல்லாமல்‌ இல்லை. அது சபேசய்யர்‌ பேரன்‌ மகாதேவன்‌ 
ரூபத்திலே இருந்தது. மகாதேவனும்‌ கிட்டுவும்‌ ஏறக்குறைய 


39 


 சமவயதினர்‌. மகாதேவனுக்குப்‌. பாட்டியிடம்‌ கொஞ்சம்‌ 
'சலுகை அதிகம்‌. தாயில்லாக்‌ குழந்தை என்பதற்காக, 
கருமாம்பாள்‌. தன்‌ பேரனிடம்‌ விசேஷமான பிரியம்‌ வைத்‌ 
இருந்தாள்‌. 

மகாதேவனுக்கும்‌ சபேசய்யர்‌ சங்கதம்‌ சொல்லிக்‌ 
கொடுத்து வந்தார்‌. அவனுக்கு சங்கீதம்‌ மிகவும்‌ தாமதமாக 
வந்தது. கிட்டுவிற்கு வெகுசீக்கிரத்தில்‌ வருவதைப்பற்றி, 
அவன்‌ மனத்திலே அசூயை பெருகிக்‌ கொண்டுவந்தது. 
சபேசய்யர்‌ கிட்டுவின்‌ சாதுரியத்தைப்பற்றி புகழும்‌ பொழு 
தும்‌, தன்‌ தாமதத்தைப்‌ பற்றிக்‌ கண்டிக்கும்‌ பொழுதும்‌, 
அவனுக்குக்‌ திட்டுவின்மேல்‌ ஆத்திரம்‌ வரும்‌. தான்‌ சகல 
செளபாக்கியங்களையும்‌ அடையவேண்டிய இந்த வீட்டில்‌, 
தன்னைச்‌ சிறுமைப்‌ படுத்துவதற்காக எங்கிருந்தோ வந்த 
இந்த அநாமதேயன்‌ யார்‌ என்று பொருமுவான்‌. தன்னைவிட 
அவன்‌ எப்படிப்‌ புத்திசாலி ஆகிவிட முடியும்‌. அவன்‌ வெகு 
நாட்களாகப்‌ பாடிக்கொண்டே வந்திருக்கிறான்‌. அதனால்‌, 
அவனுக்குச்‌ சங்கீதம்‌ சீக்கிரம்‌ வருகிறது. தான்‌ ஆரம்பித்தது 
சமீபத்தில்தானே? தன்னையும்‌ அவனையும்‌ தாத்தா ஏன்‌ 
ஒத்துப்‌ பார்க்கவேண்டும்‌ என்று நினைப்பான்‌. சோற்றுக்கு 
விதியில்லாத பையன்‌ ஒருவன்‌ தன்னைக்‌ கீழே இறக்கி விட்டு, 
தன்‌ பாட்டனாரின்‌ இதய பீடத்தில்‌ இருக்கவாவது என்பதை 
நினைக்கும்‌ பொழுது அவனுக்கு மிகவும்‌ துக்கம்‌ உண்டாகும்‌. 


ஆகவே, அவன்‌ சதா இட்டுவை அரித்துக்‌ கொண்டே 
இருப்பான்‌. தன்‌ பாட்டி சிறிதேனும்‌ அவனிடம்‌ அன்பைக்‌ 
காட்டவிடமாட்டான்‌. தருமாம்பாள்‌ ஏதாவது தின்பண்டங்‌ 
கள்‌ கொடுப்பதாக இருந்தாலும்‌, முதலில்‌ மகாதேவனுக்குக்‌ 
கொடுத்து அவனை வெளியே அனுப்பிவிட்டு. பிறகு ரகசிய 
மாகத்தான்‌ இட்டுவிற்குக்‌ கொடுப்பாள்‌. இல்லாவிட்டால்‌, 
மகாதேவன்‌ சண்டை போட்டு நிர்தூளி செய்து விடுவான்‌. 


கிட்டுவின்மேல்‌ சதா ஏதாவது புகார்‌ செய்து கொண்டே 
யிருப்பான்‌. இட்டுவை ஏதாவது வேலை வாங்கிக்‌ கொண்டிருப்‌ 
பான்‌. அவனைக்‌ தன்‌ வேலைக்காரனைப்‌ போல நடத்திக்கொண் 
டிருப்பான்‌. தன்‌  சினேகெெர்களிடம்‌  கிட்டுவைப்பற்றி. 
உதாசீனமாகப்‌ பேசுவான்‌. இதையெல்லாம்‌ கிட்டு கொஞ்‌ 
சமும்‌ பொருட்படுத்தவில்லை. தனது குருவான சபேசய்யரும்‌, 
அவர்‌ பத்தினியான தருமாம்பாளும்‌ அவனிடம்‌ பிரியமாக 
நடந்துகொள்ளும்‌ பொழுது,இந்தப்‌ பயல்‌ என்ன சொன்னால்‌ 
என்ன? என்ன செய்தால்‌ என்ன? என்று உதறிவிட்டுச்‌ 
கொண்டிருந்தான்‌. தவிரவும்‌, தான்‌ கோரி வந்த காரியம்‌ 


40 


மகத்தானது. அது கை கூடி தானும்‌ உலகத்தில்‌ ஒரு மனித 


னாகும்‌ வரையில்‌, எந்தக்‌ கஷ்டத்தையும்‌ பொருட்படுத்தக்‌ 


கூடாது என்ற தீர்மானம்‌ இருந்தது. அதற்காகத்தானே, 
தாயாரையும்‌ வீட்டையும்‌ விட்டுவிட்டு தேசாந்தரம்‌ இளம்‌ 
பியது? இருந்தாலும்‌, சிற்சில சமயங்களில்‌ மகாதேவன்‌ 
காரியங்கள்‌ அவன்‌ மனத்தைப்‌ புண்படுத்தும்‌. “இருக்கட்டும்‌ 
காலம்‌ மாறும்‌”? என்று தன்னைச்‌ சமாதானப்படுத்திக்‌ 
கொள்வான்‌. | | | 

சபேசய்யர்‌ மகாதேவன்‌ விஷமங்களையும்‌, அவன்‌ 


கொடுமைகளையும்‌ கவனிக்கும்‌ பொழுதெல்லாம்‌ கண்டித்து | 
வந்தார்‌. ஆனால்‌ அது நிரந்தரமான மாறுதல்‌ ஒன்றையும்‌. 


மகாதேவனிடம்‌ உண்டுபண்ணவில்லை. ஒரு சமயம்‌ கிட்டு 
சபேசய்யர்‌ வேஷ்டியைத்‌ துவைத்துவீட்டு. மகாதேவன்‌ 
வேஷ்டியையும்‌ துவைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. மகாதேவன்‌ 
கிட்டுவை வேலை வாங்குவது அவருக்குக்‌ கொஞ்சமும்‌ பிடிக்க 
வில்லை. **கிட்டு, இனிமேல்‌ மகாதேவன்‌ வேஷ்டியைத்‌ 


/ 


y 
| 
ர்‌ 


| 


| 
| 


தீ 
த 


துவைக்காதே. அவனுக்கென்ன கொள்ளை வந்து விட்டது”? ்‌ 


என்று கண்டிப்பாக உத்தரவிட்டுப்‌ போய்விட்டார்‌. 


மறுநாள்‌ காலை, கிட்டுவும்‌ மகாதேவனும்‌ குளிப்பதற்குக்‌ 
காவேரி புஷ்ப மண்டபத்துறைக்கு போனார்கள்‌. இட்டு தன்‌ 
வேஷ்டியைத்‌ துவைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. மகாவேதன்‌ 
தன்‌ வேஷ்டியையும்‌ கொடுத்துத்‌ துவைக்கச்‌ சொன்னான்‌. 

_ “மகாதேவா, இனிமேல்‌ உன்‌ வேஷ்டியை நீயே துவைத்‌ 
துக்கொள்‌. என்னைத்‌ துவைக்காதே என்று தாத்தா 
சொல்லி விட்டார்‌? என்றான்‌. | ட்ட 


₹₹அவார்‌ சொன்னால்‌ என்னடா? நீ துவைக்கிறது அவருக்‌ | 


குத்‌ தெரியணுமா, துவைத்துக்கொடு”? என்றான்‌ அதிகார 
கோரணேயில்‌. | 


“அவருக்குத்‌ தெரிந்தால்‌ கோபித்துக்கொள்வார்‌ அப்பா, 


நீயே துவைத்துக்கொள்‌்? என்றான்‌ இட்டு. 


மகாதேவனுக்குக்‌ கோபம்‌ வந்தது, 1*துவைக்கிழுயா 


ல்லையாடா”” என்றான்‌. | 
இ றா 
. மாட்டேன்‌” என்றான்‌ கிட்டு தீர்மானத்துடன்‌. 
அவ்வளவுதான்‌. அப்படியே ஒரு தாவுத்‌ தாவி, கள்ளி 


விட்டான்‌ இட்டுவை. நல்லவேளை! அவன்‌ நின்றுகொண் 
டிருந்தது கடைசிப்‌ படிக்கட்டில்‌. ஆகவே இட்டு மணலில்‌ 


§ 


41 


விழுந்தான்‌. தோளிலும்‌, துடையிலும்‌ ஊமைக்காயம்‌. 
கன்னத்தில்‌ சிராய்த்திருந்தது. பக்கத்தில்‌, சபேசய்யா்‌ 
வீட்டிற்கு எதிர்‌ வீட்டிலிருந்த வெங்குவய்யார இதைப்‌ 
பார்த்துக்கொண்டே யிருந்தார்‌. : 


“ஏண்டா பாவி, அந்தப்‌ பையனைக்‌ கொல்லத்‌ தெரிஞ்சி 
Curr. இரு உங்கள்‌ தாத்தாவிடம்‌ சொல்கிறேன்‌ *' என்று 
சொல்லி மகாதேவனை வெகுவாகக்‌ கண்டித்தார்‌. , மகா 
தேவன்‌, யாரையோ முணுமுணுத்துச்‌ சபித்துக்கொண் 
-டிருந்தான்‌. ்‌ 

வீட்டிற்கு வந்தவுடன்‌, இட்டுவை ஏற இறங்கப்‌ பார்த்‌ 
தார்‌ சபேசய்யர்‌. “என்னடா நெற்றியில்‌ காயம்‌??? 
என்றார்‌. “படித்‌ துறையில்‌, வழுக்கி விழுந்துவிட்டேன்‌ 
சிராய்த்திருக்கு'' என்று பொய்‌ சொன்னான்‌. ஆனால்‌, 
-சபேசய்யர்‌ முகத்தில்‌ கோபம்‌ கொந்தளித்துக்கொண் 
டிருந்தது. அந்தக்‌ கழிசரை உன்னைத்‌ தள்ளிவிட்டானா”” 
அன்றார்‌. கிட்டு பேசாமல்‌ இருந்தான்‌. - 


சபேசய்யார்‌ தன்‌ மனைவியைச்‌ கூப்பிட்டு மகாதேவனைக்‌ 
குறித்து, அந்தப்‌ பயலை உள்ளே வரவிடாதே. வாசலிலேயே 
நிற்கட்டும்‌. அவனுக்கு இன்னிக்குச்‌ சோறு போட்டா 
யானால்‌; நீயும்‌ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது” என்று 
ஆத்திரத்துடன்‌ ஆக்ஞாபித்தார்‌. சபேசய்யருக்கு வெகு 
அபூர்வமாகத்தான்‌ கோபம்‌ வரும்‌. அனால்‌ . வந்தால்‌ 
ருத்திரன்தான்‌. லேசில்‌ சமாதானமாவதில்லை. ஆகவே, 
தருமாம்பாள்‌ பேரன்‌ பக்கமாக ஒரு வார்த்தையும்‌ பேச 
Medd. கோபம்‌ சமாதானம்‌ ஆகும்‌ வரையில்‌ பேசுவதில்‌ 
பிரயோசனம்‌ இல்லை என்பதை அவள்‌ அறிவாள்‌. 


சபேசய்யர்‌ சாப்பிட்டாகிவிட்டது. கட்டு சாப்பிட்டாக 
விட்டது. தருமாம்பாளும்‌ சாப்பிட்டுவிட்டுத்‌ தூங்கினாள்‌. 
-சபேசய்யர்‌ ஊஞ்சலில்‌ படுத்துக்‌ கண்‌ அயர்ந்து கொண்டிருந்‌ 
தார்‌. தருமாம்பாளும்‌ கண்‌ அயர்ந்த சமயம்‌. கிட்டு 
உலர்ந்த வேஷ்டியை எடுத்து வைப்பதற்காக வெளியே 
. வந்தான்‌. நல்ல வெய்யில்‌, பகல்‌ மூன்று மணி இருக்கும்‌. 
வெளியே நின்றிருந்த மகாதேவனின்‌ இடுப்பிலிருந்த FF 
வேஷ்டி உலர்ந்துவிட்டது. வயிற்றுப்பசி அவன்‌ குடலைக்‌ 
கிள்ளிக்‌ கொண்டிருந்தது? தாத்தா கோபித்துக்‌ கொண்ட 
Gb, தன்னை வெளியே நிறுத்தி அவமானப்‌ படுத்தியதும்‌, 
தன்னை விட்டுவிட்டு உள்ளே மற்றவர்கள்‌ வயிறு நிரம்பச்‌ 
-சாப்பிட்டிருப்பதும்‌, தான்‌ பட்டினி கிடப்பதைக்‌ கண்டு 


42 


கொஞ்சமேனும்‌ ஆதரவு காட்டாமல்‌ உள்ளே அவர்கள்‌ 
தூங்குவதையும்‌, கண்டு அவனுக்குத்‌ துக்கம்‌ பொருமிக்‌ 
கொண்டு வந்தது. கிட்டுவைக்‌ கண்டதும்‌, அவனுக்குப்‌: 
பொறுக்க முடியவில்லை. கண்ணீர்‌ மள மள வென்று பெருகிக்‌ 
கொண்டிருந்தது. அவன்‌ அழுவதையும்‌ பட்டினியால்‌ 
வருந்துவதையும்‌ கண்ட கிட்டுவிற்கு இரக்கம்‌ உண்டாயிற்று. 
“என்னடா மகாதேவா?” என்றான்‌ திட்டு. 
“புசி வயிற்றைக்‌ கிள்ளுகிறதுடா?” என்றான்‌ மகா 
தேவன்‌. | 
“நரன்‌ என்னடா பண்றது,பாட்டி சமையல்‌ உள்‌ வாசற்‌. 
படியிலே படுத்துக்கொண்டிருக்காள்‌. கொஞ்சம்‌ சத்தப்‌ 
பட்டாலும்‌ எழுந்துவிடுவார்களே”” என்றான்‌ கிட்டு. . 


“எப்படியாவது கொஞ்சம்‌ மோர்‌ மாத்திரமாவது 
கொண்டு வந்து கொடேன்‌?” என்றான்‌ மகாதேவன்‌. 


திட்டு ரகசியமாக அடிமேல்‌ அடிவைத்து, ஒருவரையும்‌. 
எழுப்பாமல்‌ மோரைக்‌ கொண்டு வந்து கொடுத்துக்‌ குடிக்கச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தான்‌. 

- அனால்‌, மோர்‌ கொண்டு வந்த ஈயக்‌ குவளையைத்‌ திருப்பி 
அதன்‌ இடத்தில்‌ சேர்ப்பதற்குள்‌, சபேசய்யர்‌ விழித்துக்‌ 
கொள்ளவா வேண்டும்‌! | 

அவருக்கு விஷயம்‌ புரிந்துவிட்டது. ஆனால்‌, மகாதேவன்‌ 
தான்‌, இட்டுவை எப்படியாவது ஏதாவது கொண்டு வரச்‌ 
செய்திருக்க வேண்டும்‌ என்று நினைத்தார்‌. மகாதேவன்‌ 
பேரிலே அவருக்கு இருந்த கோபம்‌ மேலும்‌ அதிகமாயிற்று. 

"என்னடா கொண்டுபோய்க்‌ கொடுத்தாய்‌?” என்றார்‌. 

“மோர்‌?” என்று தலையைக்‌ குனிந்து கொண்டே 
சொன்னான்‌ திட்டு. 

“நான்‌ ஒன்றும்‌ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி 
யிருக்கிற பொழுது ஏன்‌ கொண்டுபோய்க்‌ கொடுத்தாய்‌?” 
என்றார்‌. | | 

புசிக்கிறதுன்னு தவித்தான்‌. பாவமாயிருந்தது” என்று 
கூறித்‌ தலைகுனிந்து நின்றான்‌, கிட்டு. a 

“அதிகப்‌ பிரசங்கி, வெகு பெரிய மனுஷனாப்‌ போயிட்டி 
யாக்கும்‌. இரக்கப்படறியாக்கும்‌, உனக்கும்‌ இராத்திரி 
சாப்பாடு கிடையாது” என்றார்‌. 


43 


“நான்‌ . பட்டினி கிடக்கேன்‌. பாதகமில்லை. ஆனால்‌ 
மகாதேவன்‌ பசி தாங்க மாட்டானே?” என்றான்‌ கிட்டு. | 

“சபேசய்யர்‌ பதில்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. ஆனால்‌: 
இந்தப்‌ பால்ய வயதிலேயே, இந்தப்‌ பையனுக்கு இவ்வளவு 
தன்னலத்‌ தியாகமும்‌, பெருந்தன்மையும்‌ எப்படி வந்தது: 
என்று ஆச்சரியப்‌ படாமலிருக்க முடியவில்லை. | 


மகாதேவன்‌ கிட்டு இவர்கள்‌ உறவில்கூட ஒரு பெரிய- 
மாறுதல்‌ அன்றைய தினத்திலிருந்து ஏற்பட்டது. | 
சபேசய்யர்‌ பூஜைப்‌ பொருள்களில்‌ ஒரு வீணையும்‌. 
இருந்தது. அது அவருடைய . GH கையாண்ட வீணை. 
சபேசய்யரின்‌ குரு தியாகப்‌ பிரம்மத்தின்‌ நேர்‌ சிஷ்யர்‌... 
அத்துடன்‌ சாஹித்ய கர்த்தாவும்கூட. தமிழில்‌ சல கீர்த்தனை 
களையும்‌ செய்திருப்பவர்‌. சங்கீத ஞானம்‌ பூர்த்தியாவதற்கு. 
வீணை அவசியமான படியால்‌ வீணையையும்‌ பயிற்சி செய்து 
சாதகம்‌ செய்துவந்தார்‌. தான்‌ செய்யும்‌ £ீர்த்தனங்களின்‌ 
சஞ்சாரங்களை வீணையில்‌ வாசித்துப்‌ பார்த்து அதன்‌ தரா 
கரத்தை அறிந்து கொள்வார்‌. | | 


தன்‌ குரு கையாண்ட வீணை என்பதற்காக அந்த வீணை 
யைத்‌ தன்‌ குருவாகவே பாவித்து பூஜித்துவந்தார்‌ 
சபேசய்யர்‌. அதை ஒருவரும்‌ தொடச்‌ சம்மதிக்க மாட்டார்‌. 
அதை பூஜைக்கு முன்பு, சுருதி சேர்த்து வைத்து, பூஜையை: 
தடத்துவார்‌. சில சமயங்களில்‌, வாய்க்குள்ளேயே, AUT 
களை முணு முணுத்துக்‌ கொண்டிருக்கும்‌ பொழுது, 
திடீரென்று கற்பனை ஏதாவது தோன்றினால்‌, வீணையில்‌ 
அதைப்‌ பிடித்துப்‌ பார்ப்பார்‌. அவருக்கு லக்ஷ்யத்தில்‌ 
எவ்வளவு உன்னதமான கற்பனை இருந்ததோ, அவ்வாறே 
சங்கத லக்ூணத்திலும்‌ பரிபூரணமான ஞானம்‌ இருந்தது. 
ஆகவே, சில ராகங்களின்‌ சஞ்சாரங்களைப்‌ பற்றிய பரிசீலனை 
யில்‌ இறங்கும்‌ பொழுது அவருக்கு வீணை மிகவும்‌ உதவியாக. 
இருக்கும்‌." இதற்காக அவர்‌ அந்த வீணையை ஜாக்கிரதை 
யாகப்‌ பார்த்துக்‌ கொள்வார்‌. 

.. அந்த வீணை பழைய காலத்து வீணை. அதை மிகவும்‌ 
சிரமப்பட்டு, ஒரு கைதேர்ந்த தஞ்சாவூர்‌ ஆசாரியிடம்‌ மேளம்‌ 
செய்யச்‌ சொல்லி, சரிபார்த்து வைத்திருந்தார்‌. அவருக்கு 
ஒரே கவலை என்ன வென்றால்‌, தன்‌ பேரன்‌ மகாதேவன்‌ 
ஏதாவது விஷமம்‌ செய்துவிடப்‌ போகிறானே என்பதுதான்‌... 
மகாதேவனை, அந்த வீணையின்‌ பக்கமே போகாதபடி 
விரட்டிக்‌ கொண்டிருப்பார்‌. | | 


44 


ஒரு சமயம்‌, மகாதேவன்‌ வேஷ்டியை உலர்த்துவதற் 
ட காகக்‌ கொடியில்‌ போட்டுக்‌ கொண்டிருந்தான்‌.  குச்யினால்‌. 
கொடியில்‌ போடும்பொழுது, தவறி அது விழுந்துவிட்டது. 
அந்தக்‌ கொடிச்குக்‌ கீழே வீணை இருந்தது. வீணைக்கு வெகு 
சமீபத்தில்‌ வேஷ்டி விழுந்துவிட்டது. குடத்தின்‌ மேல்‌ பட்டு 
அதை ஒரு ஆட்டம்‌ ஆட்டிற்று, அவ்வளவுதான்‌. அதைப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்த சபேசய்யருக்கு அளவிறந்த கோபம்‌ 
வந்துவிட்டது. தன்‌ பூஜைக்குரிய வீணை அல்லவா? வேக 
மாக வந்து மகாதேவன்‌ கன்னத்தில்‌ பளீரென்று ஓர்‌ அறை 
அறைந்தார்‌. அந்த அறை என்றென்றும்‌ ஞாபகம்‌ இருக்கக்‌ 
கூடியது! அவ்வளவு கோபத்தில்‌ ஒரு சமயம்‌ கூடக்‌ இட்டு 
அவரைப்‌ பார்த்ததில்லை. “கழிசரை, கழே வீணை இருக்கறது. 
கண்‌ தெரியாமே, ஆகாசத்தைப்‌ பார்த்துக்கொண்டு காரியம்‌ 
செய்வதைப்பார்‌!₹* என்று கண்டித்தார்‌. அந்தக்‌ காட்‌, 
கிட்டுவின்‌ மனத்தில்‌ நன்கு பதிந்திருந்தது. வீணையிடம்‌ 
அவருக்குள்ள பக்தியையும்‌ அதை அவர்‌ போற்றிக்‌ 
காப்பாற்றுவதையும்‌ நன்கு அறிவான்‌. அனாலும்‌, ஒரு சமய 
மாவது தான்‌ அதை மீட்டிப்‌ பார்க்க வேண்டுமென்ற அசை 
அவன்‌ உள்ளத்திலே குமுறிக்‌ கொண்டேயிருந்தது. அது 
சாத்தியமில்லை; செய்யவும்‌ கூடாது என்பதை அவன்‌ நன்கு 
அறிந்திருந்தாலும்‌, எப்படியாவது ஒருதரம்‌ அதை மீட்டி 
வாசித்துப்‌ பார்க்க வேண்டுமென்ற ஆசையும்‌ கூடவே 
இருந்தது. 
ஒரு சந்தர்ப்பத்தில்‌, வீணை வித்வான்‌ ஒருவர்‌ கல்யாணத்‌ 
தில்‌ கச்சேரி செய்வதற்கு வந்திருந்தார்‌. அதைக்‌ கேட்ப 
தற்குச்‌ சபேசய்யர்‌, கிட்டு எல்லோரும்‌ போயிருந்கார்கள்‌. 
அந்த வித்வான்‌ வீணையில்‌ நல்ல தேர்ச்‌ பெற்றவர்‌, அவர்‌ 
வாசித்தது மிகவும்‌ அற்புதமாயிருந்தது. அன்று கேட்ட 
இசை வெள்ளமானது, கிட்டுவின்‌ காதிலே ஒலித்துக்‌ 
கொண்டேயிருந்தது. வீட்டிற்கு வந்தது முதல்‌, அவன்‌ 
வீட்டு வீணையை மீட்டிப்‌ பார்க்க வேண்டுமென்‌ ற ஆசை ஆபரி 
மிதமாக அவனைப்‌ பிடித்துக்‌ கொண்டது. அதனருகில்‌ 
போவது மகத்தான அபசாரம்‌ என்பது தெரிந்திருந்தும்‌, 
அதையும்‌ மீறி வாசித்தே பார்த்து விடுவது என்ற முடிவுக்கு 
வந்துவிட்டான்‌. 


மறுநாள்‌, அவனுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம்‌. 
கிடைத்தது. சபேசய்யர்‌ லெளகிக விஷயமாக எங்கேயோ 
வெளிய போயிருந்தார்‌. தருமாம்பாள்‌ காவேரிக்‌ கரைக்கு 
ஸ்நானத்திற்குப்‌ போயிருந்தாள்‌. மகாதேவனும்‌ பாட்டி. 


45 


யுடன்‌ போயிருந்தான்‌. இத்தகைய சந்தர்ப்பம்‌ மறுபடியும்‌. 


கிடைக்காதே! 


ஓர்‌ ஒரமாக உட்கார்ந்துகொண்டு வீணையை எடுத்துச்‌ 
சுருதியைச்‌ சேர்த்துக்‌ கொண்டான்‌. அவன்‌ இதைக்‌ கையாள- 
வில்லையே தவிர, சபேசய்யர்‌ அதைச்‌ சுருதிகூட்டி மீட்டுவதை. 


யும்‌, ஸ்வரங்களைப்‌ பிடித்துப்‌ பார்ப்பதையும்‌ கவனித்திருக்‌. 
கிருனல்லவா? அந்த சுருதியின்‌ நாதத்திலேயே, தான்‌ கேட்ட 


வீணா கானத்தை ஞாபகப்படுத்திக்கொண்டான்‌. “நேற்று: 


அந்த வித்வான்‌ கையிலிருந்த வீணையிலிருந்து எப்படிப்பட்ட 


மகோன்னத இசை வெள்ளம்‌ பெருகிற்று! என்‌ கையிலே. 
வீணையை வைத்துக்கொண்டு, ஊமையோல்‌ உட்கார்ந்திருக்க. 


 வேண்டியிருக்கிறதே!”' என்று ஏங்கிக்கொண்டே, தனக்கு 


நடந்துகொண்டிருந்த பாடத்தை, ஸ்வர ஸ்தானங்களைகத்‌. 


தடவித்தடவி வாசித்துப்‌ பார்த்துக்கொண்டிருந்தான்‌. 


யாரோ வாசல்பக்கம்‌ வருவதுபோல்‌ தெரிந்தது. பதை. 


பதைக்கும்‌ நெஞ்சுடன்‌ வீணையைத்‌  திருப்பிவைக்கப்‌ 


போனான்‌. என்ன போதாத காலம்‌! இவனுடைய பதபதைப்‌- 
பிலும்‌ நடுக்கத்திலும்‌, வீணையின்‌ பிருடை ஒன்று சுவரில்‌: 


மோதி உடைந்து கழே விழுந்தது. என்ன கொடுமையான 


சம்பவம்‌! கிட்டுவின்‌ சுவாசமே ஒரு கணம்‌ நின்று விட்டது... 
முகமெல்லாம்‌ வியர்த்தக்‌ கொட்டிற்று. உடல்‌ எல்லாம்‌. 


நடுக்கம்‌ கொடுத்தது. .வாசல்‌ பக்கம்‌ ஒருவரும்‌ வரவில்லை. 


கேவலம்‌ மனப்பிராந்தி! அதனால்‌ வாத்தியம்‌ பின்னமுற்றது.. 


இட்டுவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. குன்னை ஒரு பூதமோ: 
பிசாசோ வந்து அப்படியே விழுங்கிவிடாதா என்று நினைக்‌. 


தான்‌. இவ்வளவு நாள்‌ இல்லாமல்‌, தன்னை வஞ்சித்த 


ஆசையையும்‌ விதியையும்‌ நொந்துகொண்டான்‌. இனி: 


அவன்‌ எப்படி சபேசய்யர்‌ முகத்தில்‌ விழிப்பது. தன்‌ அரை 


குறைப்‌ படிப்புடன்‌ வெளியேற வேண்டியதுதானா? விநாச. 


காலத்திற்காகத்தான்‌ இந்த விபரீத எண்ணம்‌ வந்ததா? 


அவருக்கு எவ்வளவு வருத்தம்‌ ஏற்படும்‌. தன்‌ குருவாகவே. 
பூஜித்த வீணைக்குப்‌ பங்கம்‌ ஏற்படுவதா? “நான்‌ வந்து: 
குருவுக்கு அளவிறந்த வருத்தத்தைக்‌ கொடுக்கக்கூடிய: 


அமங்கள காரியத்தைத்தானா செய்ய வேண்டும்‌! 


நல்லவேளை. இதை ஒருவரும்‌ பார்க்கவில்லை. பேசாமல்‌. 
இருந்த இடத்தில்‌ வைத்துவிட்டால்‌, தான்‌ செய்தது. : 
அவருக்கு எப்படித்‌ தெரியப்போகிறது. மகாதேவன்தான்‌- 
செய்திருப்பான்‌ என்று தீர்மானித்து அவனை வைவார்‌.. 


46 


அவ்வளவுதானே. அனால்‌, இந்த அபாண்டமான பழியை 
மகாதேவன்மேல்‌ சுமத்திவிட்டு, தான்‌ தப்பித்துக்கொள்ளக்‌ 
இட்டு விரும்பவில்லை. ஏதோ தவறுதல்‌ செய்தாகி விட்டது; 
சொல்லி வீடுவோம்‌. வரும்‌ பலாபலன்களை அனுபவிக்க 
வேண்டியதுதான்‌. நேர்மையான வழியிலே போவதுதான்‌ ' 
சரி. ஒரு தப்புக்காரியத்தின்‌ பலன்தானே இப்பொழுது 
இந்த இக்கட்டான நிலையை உண்டு பண்ணியிருப்பது என்று 
நினைத்தான்‌ கிட்டு. அவன்‌ மனம்‌ பலவிதமாகக்‌ குழம்பி 
னாலும்‌ முடிவில்‌ நேர்வழியை நோக்கிற்று. வீணையை இருந்த 
இடத்தில்‌ வைத்துவிட்டு, சபேசய்யர்‌ வரவை எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. இந்தப்‌ பிரச்னை எப்படியோ ஒரு வழி 
யாகத்‌ தீர்ந்தால்தான்‌, அவனுக்கு மனத்திலிருக்கும்‌ பளு. 
. நீங்கும்‌ போலிருந்தது, ஒவ்வொரு விநாடியும்‌ அவனுக்கு 
மரணவேதனையைக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தது. 
.... சபேசய்யர்‌ வந்தார்‌. அவர்‌ முகம்‌ வாடியிருந்தது. 
'போன காரியம்‌ எப்படியோ? முகமெல்லாம்‌ வியர்த்திருந்தது. 
வந்து ஊஞ்சல்‌ பலகையில்‌ உட்கார்ந்தார்‌. ஆட்டிக்‌ 
கொண்டே, சிறிது காற்று வாங்கிக்கொண்டு சரமபரிகாரம்‌ 
செய்து கொண்டிருந்தார்‌. > ்‌ 
காரணமின்றிச்‌ சுற்றித்‌ திரிந்த அவர்‌ கண்களை மூலையில்‌ 
கிடந்த வஸ்து பிடித்து இழுத்தது. ஒரு தாவுத்‌ தாவி அதை 
எடுத்துப்‌ பார்த்தார்‌. அவருக்குத்‌ திகைப்பாயிருந்தது. 
வீணையிடம்‌ ஓடினார்‌. ஆம்‌, அது மூளியாகி யிருந்தது. அவர்‌ 
முகத்தில்‌ பொரி பறந்தது. “மகாதேவா?” என்று ஒரு கூச்சல்‌ 
போட்டார்‌. என்ன ஆவேசத்தை அது ஒலித்தது! “மகா 
தேவன்‌ எங்கேடா” என்று பல்லைக்‌ கடித்துக்கொண்டு 
கேட்டார்‌. கிட்டுவிற்குப்‌ பேச நாவெழவில்லை. அவன்‌ 
உடல்‌ உதறல்‌ எடுத்தது. உதடுகள்‌ துடித்தன. அவனுக்கு 
வார்த்தைகள்‌ வரவில்லை. கண்ணிலிருந்து தாரை தாரை 
யாகக்‌ கண்ணீர்‌ பெருகிக்‌ கொண்டிருந்தது. *'நான்தான்‌”” 
“நான்தான்‌” என்றான்‌. அதற்கு மேல்‌ பேச்சு வரவில்லை. 
ஒரு நிமிஷம்‌ அவருக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகத்தான்‌ அவருக்குத்‌ தெரிந்தது. “தெரியாமல்‌ 
செய்துவிட்டேன்‌” என்று கதறினான்‌, விம்மலுக்கிடையே. 
அவர்‌ முகத்திலே கொதித்த கோபம்‌ மறு விநாடியில்‌ கருணை 
யைக்‌ காட்டிற்று. சாந்தமாக “இங்கே வா” என்றார்‌. 
எதையும்‌ வாங்கிக்கொள்ளத்‌ தயாராக இட்டு வந்தான்‌. 
தனக்கு எந்தத்‌ தண்டனை வேண்டுமானாலும்‌ கொடுக்கட்டும்‌. 
ஆனால்‌ வீட்டை விட்டு வெளியே போகச்‌ சொல்லா 
மல்‌ மட்டும்‌ இருந்தால்‌ போதும்‌ என்று இருந்தது அவனுக்கு. 


> 


47 


இட்டுவின்‌ தோள்மேல்‌ கையை வைத்துக்கொண்டு, 
“உனக்கு ஏன்‌ இந்தப்‌ புத்தி வந்தது?”” என்றார்‌. கிட்டுவிற்கு 
ஆயிரம்‌ ஈட்டிகளை வைத்துக்‌ குத்தினதுபோல்‌ இருந்தது 
இந்தக்‌ கேள்வி. அவன்‌ கண்களிலிருந்து வழியும்‌ கண்ணீர்‌ 
அவன்‌ வேதனையை நன்கு வெளிக்‌ காட்டியது. அவன்‌ 
உதடுகள்‌ அசைந்தன. ஆனால்‌ வார்த்தைகள்‌ ஏதும்‌ வெளி 
வரவில்லை. 


சபேசய்யர்‌ சொன்னார்‌: **போனால்‌ போகிறது, அது 
மூன்பே விரிந்திருந்தது. ஏகோ நடந்துவிட்டது. ஆனால்‌ 
நீ உண்மையை ஒப்புக்கொண்டாயே, அதுவே போதும்‌. 
வீணை உயர்ந்ததுதான்‌. ஆனால்‌ உண்மை அதைவிட 
உயர்ந்தது”? என்றார்‌. | | 


கிட்டு தன்‌ காதுகளை நம்பவேயில்லை. இது வெறும்‌ . 


கனவா? அல்லது உண்மைதானா? 


சபேசய்யர்‌ சொன்னார்‌ : “'நீ எதைச்‌ செய்தாலும்‌ சரி. 
உண்மையை மாத்திரம்‌ தவற விடாதே”? என்றார்‌. கிட்டு 
அப்படியே மெய்ம்மறந்து நின்றான்‌. அவர்‌ அப்பொழுது 
ட காட்டிய அன்பும்‌ கருணையும்‌ அவனுக்குப்‌ புத்துயிரைக்‌ 
கொடுத்தன. விஷத்தை எதிர்பார்ப்பவனுக்கு அமிருதம்‌ 
SOLAS போல்‌. இருந்தது. சபேசய்யர்‌ அவனுடைய 


கண்கண்ட தெய்வமாக விளங்கினார்‌. அவர்‌ சொன்ன - 


வார்த்தைகள்‌ அவன்‌ நெஞ்சிலே வெகு ஆழமாகப்‌ பதிந்தன. 
“qa உயிர்‌ போனாலும்‌ இனி உண்மையை விடமாட்டேன்‌" 
என்று சொல்லிக்‌ கொண்டான்‌. அதற்கு வேண்டிய 
அஸ்திவாரம்‌ அன்றே அவன்‌ நெஞ்சில்‌ ஆழமாக விழுந்து 
விட்டது. | | 


ட 





மகாதேவனுக்கு அந்த வருஷம்‌. உபநயனம்‌ செய்து 
விடுவது என்று தீர்மானித்து விட்டார்கள்‌. மகாதேவன்‌ 
தகப்பனார்‌ இது சம்பந்தமாக அக்கரை காட்டா விட்டாலும்‌ 
சபேசய்யரும்‌ அவர்‌ மனைவியும்‌, அவனுக்கு இந்த வருஷம்‌ 
உபநயனம்‌ செய்து விடுவது என்று தீர்மானித்திருந்தார்கள்‌. 
அதற்கு வேண்டிய பொருளைச்‌ சேர்ப்பதிலும்‌, பண்டங்களைக்‌ 
தயாரிப்பதிலும்‌ முனைந்து நின்றார்கள்‌. மகாதேவன்‌ . 
அருமைப்‌ பேரன்‌. எத்தனையோ நாட்களுக்குப்‌ பிறகு இது 
தான்‌ அவர்கள்‌ வீட்டில்‌ நடக்கப்போகும்‌ சுபகாரியம்‌. 
எல்லாம்‌ திருப்திகரமாகவே நடந்தன. பெரிய பெரிய 
வித்வான்‌௧ளெல்லாம்‌ கச்சேரி செய்ய நான்‌ முந்தி நீ முந்தி | 
என்று வருவதற்குத்‌ தயாராயிருந்தனர்‌. | de 


முகூர்த்தம்‌ இரண்டு நாளிருப்பதற்கு முன்பே ஒரு pr 
சபேசய்யர்‌ சாவகாசமாக உட்கார்ந்திருந்தார்‌. தருமாம்‌ . 
பாளும்‌ உட்கார்ந்து கொண்டிருந்தாள்‌. eee 

“அமா; நான்‌ உங்களிடம்‌ சொல்லணும்னு அப்பவே 
பிடிச்சுப்‌ பார்க்கறேன்‌ சந்தர்ப்பம்‌ சரியாகவேயில்லை'” என்று 
ஆரம்பித்தாள்‌ தருமாம்பாள்‌. ae 


“என்ன விஷயம்‌?” என்று திரும்பி உட்கார்ந்தார்‌ 
சபேசய்யர்‌. 


இல்லை, மகாதேவன்‌ பூணலோடே, கிட்டுவிற்கும்‌ 
போட்டுவிட்டா என்ன; அவனுக்கு நம்மைவிட்டா யார்‌ 
கதி? குழந்தை நம்மாத்துக்குன்னா வந்துட்டான்‌. நம்ம 
செய்யலேன்னா வேறு யார்‌ செய்யப்‌ போறா?” என்றாள்‌, 


ஒரு நிமிஷம்‌ யோசனை செய்தார்‌. மறு விநாடி, * 
“ந சொல்வது சரிதான்‌. எனக்கு இந்த யோசனை இல்லாமல்‌ 
இல்லை. இருந்தாலும்‌ கொஞ்சம்‌ அசிரத்தையா யிருந்தேன்‌. 
அது என்மேல்‌ தப்புதான்‌. என்ன இருந்தாலும்‌ ஸ்திரீகளுக்கு 
முன்‌ யோசனை அதிகம்தான்‌. யோசிக்க வேண்டாம்‌, நான்‌ 


bh 


49 


அசாரியிடம்‌ சொல்லி, இன்னொரு ஜதை தங்கப்‌ பூணூல்‌ 
வெள்ளிப்‌ பூணூல்‌, செய்துவரச்‌ சொல்லி விடுகிறேன்‌”? 
என்றார்‌. 

இரண்டு பேருக்கும்‌ உபநயனம்‌ செய்வதென்று உடனே 


முடிவாயிற்று. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள்‌ நடந்து 
கொண்டிருந்தன. | 


மகாதேவன்‌ தகப்பனாரும்‌ அவருடைய இளைய சம்சாற 
மும்‌ வந்திருந்தார்கள்‌. மகாதேவனுக்குத்‌ கந்தை என்ற 
முறையில்‌ அவர்‌ பிரும்மோபதேசம்‌ செய்தார்‌. 


தருமாம்பாள்‌, சபேசய்யரைக்‌ கூப்பிட்டாள்‌. “ஆமாம்‌, 
கிட்டுவிற்கு யார்‌ பிரம்மோபதேசம்‌ செய்வது?” என்றாள்‌. 


சபேசய்யரி பதில்‌ பேசாமலிருந்தார்‌. அவருக்கு என்ன 
யோசனையோ என்று நினைத்து, “என்ன யோசிக்கிறியள்‌. ஒரு 
குழந்தைக்குப்‌ பூணல்‌ போட்டு, பிரம்மோபகேசம்‌ செய்வது 
எத்தனை புண்யம்‌! கொடுத்து வைக்க வேண்டாமா?”” என்றாள்‌ 
சிபார்சு செய்யும்‌ தோரணையில்‌. சபேசய்யர்‌ பதில்‌ பேச 
வில்லை. இருந்தாலும்‌ அவர்‌ எண்ணம்‌ அவர்‌ முகத்திலே 


நன்கு தெளிவாயிற்று. “Gu யார்‌? நாம்‌ தான்‌”” என்றார்‌. 


ஆகவே, சபேசய்யரும்‌ கருமாம்பாளும்‌ ஸ்நானம்‌ செய்து 
விட்டு, புது வஸ்திரம்‌ உடுத்திக்‌ கொண்டு, கிட்டுவின்‌ பக்கத்‌ 
தில்‌ வந்தவுடன்‌ எல்லோருக்கும்‌ ஆச்சரியமாக இருந்தது. 
அநேகருக்குப்‌ பொரறாமையாகக்‌ கூட இருந்தது, உத்தமரும்‌, 
சகல கலாவல்லவரும்‌, ஞானபண்டி தருமான, அந்த OS HT 
தம்‌ வீடு தேடி வந்து வித்தையை யாசிக்கும்‌ ஒரு அனாதைப்‌ 
பையனைச்‌ சொந்தப்‌ புத்திரனைப்‌ போலக்கருதி பிரம்மோப 
தேசம்‌ செய்வது என்றால்‌ அது ஆச்சரியப்‌ படத்தக்கது 
கானே. | | | 


அந்தப்‌ பையன்‌ அதிர்ஷ்டந்தான்‌ என்ன! என்றார்‌ 
ஒருவர்‌. 


இவனுக்கு அவர்‌ மூலம்‌ பிரம்மோபதேசம்‌ கிடைப்பது 
என்றால்‌ அவன்‌ பாக்யமே பாக்யம்‌! என்றார்‌ மற்றொருவர்‌. 


சபேசய்யர்‌, அவனுக்கு பிரம்மோபதேசம்‌ செய்தாரா? 
அல்லது பிரம்ம ஞானத்தையே போதித்தாரா? 
4 


50 


கிட்டுவின்‌ உள்ளம்‌ ஆனந்தத்தால்‌ பூரித்தது. தனக்கு , 
அறிவை மாத்திரம்‌ தன்‌ குரு உபதேசிக்கவில்லை, தனக்கு > 
அத்ம ஞானத்தையே உபதேசிக்கிறார்‌ என்பதற்கு அறிகுறி 
யாகத்தான்‌, இந்த விசேஷம்‌ நடந்தது போலும்‌. தந்தையும்‌, 
தாயும்‌ அற்று காற்றுவாக்கில்‌ பறந்த வந்த உலர்ந்த சருகைப்‌ 
போல அவர்‌ காலடியில்‌ விழுந்த தனக்குத்‌ தந்தையாக ஆகி 
வித்தையையும்‌, வித்தையில்‌ பிறக்க வேண்டிய ஞானத்தை 
யும்‌ உபதேசிக்கும்‌ பரமாசார்யனைக்‌ குறித்து அவன்‌ மனத்தில்‌ 
பக்திப்‌ பெருக்கெடுத்தது; அது கண்ணினின்றும்‌ பொங்கி 
வழிந்தது; உள்ளத்தில்‌ பெருகும்‌ நன்றி அவன்‌ முகத்தில்‌ 
பிரதிபலித்து நின்றது. 

குருவை நமஸ்கரித்து நின்றான்‌. அவன்‌ நின்ற தோரணை 
யில்‌, **இகத்திற்கும்‌ பரத்திற்கும்‌ வாழ்வின்‌ மார்க்கத்தை 
எனக்குப்‌ போதிக்கும்‌ என்‌ குருநாதருக்கு காணிக்கையாகக்‌ 
கொடுக்க என்‌ ஹ்ருதயத்தைத்‌ தவிர என்னிடம்‌ என்ன 
இருக்கிறது!” என்று சொல்வது போல்‌ இருந்தது. சிறுவ 
னானாலும்‌ அவன்‌ உள்ளத்திலே அம்மாதிரி எண்ணம்‌ ஓடிக்‌ 
கொண்டிருந்தது. Se 

.. பேரனையும்‌ இட்டுவையும்‌ மாறி மாறிப்‌ பார்த்தார்‌ - 
சபேசய்யர்‌. பேரனை அன்புடன்‌ தடவிக்‌ கொடுத்தார்‌. 
திட்டுவைப்‌ பார்க்கும்‌ பார்வையில்‌ அன்பு கனிந்திருந்தது. . 

“க்ஷமமாயிருங்கள்‌? பகவான்‌ அனுக்ரஹம்‌ பண்ணு 

வார்‌?” என்று ஆசீர்வதித்தார்‌. | 
- இட்டு அவர்‌ வாயைப்‌ பார்த்துக்கொண்டு நின்றான்‌. 

“இட்டு, இன்று உனக்குப்‌ புதியபிறவி. இது வெறும்‌ 
கயிற்றுச்‌ சரடு மட்டும்‌ இல்லை, அதன்‌ தத்துவம்‌ உனக்குப்‌ 
போகப்‌ போகத்‌ தெரியும்‌. அதற்கு வேண்டிய குணத்தை 
யும்‌, ஞானத்தையும்‌ கடவுள்‌ உனக்கு அனுக்ரஹிப்பார்‌?* 
என்று ஆசீர்வதித்தார்‌. | E 
அவர்‌ சொன்னதன்‌ முழு அர்த்தத்தையும்‌ கிட்டு 
வாங்கிக்‌ கொண்டானோ என்னவோ: அவர்‌ பாதங்களைத்‌ 
தொட்டுக்‌ கண்களில்‌ ஒற்றிக்கொண்டான்‌. அவன்‌ உள்ளம்‌ 
பூரணத்துவம்‌ அடைந்திருந்தது. 





இட்டு சிறு பையனாயிருந்த காலத்திலேயே, ஒரு சமயம்‌ 
கஞ்சாவூருக்கு ஒரு நாடகக்‌ கோஷ்டி வந்திருந்தது. அந்த 
கோஸ்டியிலிருந்தவர்கள்‌ பெரும்பாலும்‌ மிகுந்த அறிவாளி 
கள்‌. வடமொழியிலும்‌, தென்‌ மொழியிலும்‌ நல்ல பாண்டித்‌ 
இயம்‌ பெற்றவர்கள்‌. . நிமிஷப்‌ பொழுதில்‌, கவனம்‌ செய்யக்‌ 
கூடிய கவித்துவ சக்தி பெற்றவர்கள்‌. அத்துடன்‌ கூட சங்க 
தத்திலும்‌ நல்ல பூரணமான ஞானத்தைக்‌ கொண்ட 
வர்கள்‌. 


அறிவாளிகளும்‌, பண்டிதர்களும்‌ நிறைந்து இருந்த 
த படியால்‌, அவர்கள்‌ எல்லோரிடமும்‌ உயர்ந்த ஒழுக்கம்‌ இருந்‌ 
தது. அந்தக்‌ கோஷ்டிக்குத்‌ தலைவராயிநந்தவர்‌ மிகவும்‌ 
உத்தமரானபடியால்‌, அவர்‌ கோஷ்டியின்‌ கெளரவத்தை 
நிலைத்து நிற்கும்படியாகச்‌ செய்துவந்தார்‌. 


அவர்கள்‌ புண்ணிய சரித்திரங்களை, நாடகத்‌ தன்மை 
நிறைந்து இருக்கும்படியும்‌, இலக்கிய மணம்‌ கமமும்படி 
யாகவும்‌, இன்னிசை விருந்தாக இருக்கும்படியாகவும்‌ அழகாக 
நடத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌. பொது ஜனங்களும்‌ அவர்க 
ளுடைய நாடகங்களை ரசித்து நன்கு ஆதரித்துவந்தார்கள்‌. 
அவர்களுடைய நாடகங்களுக்கு எங்கு சென்றாலும்‌ நல்ல 
மதிப்பு இருந்தது. | 

சபேசய்யர்‌ சங்கீதத்திலும்‌, சாஸ்திரத்திலும்‌ சிறந்த 
விற்பன்னராகையால்‌, அவரைக்‌ கூட்டிக்‌ கொண்டுவந்து சில 
நாடகங்களை அவருக்குக்‌ காட்டவேண்டு மென்ற அவா அந்த 
நாடகக்‌ கோஷ்டித்‌ தலைவருக்கு இருந்தது. சிறந்த ஞானஸ்த : 
, pro சபேசய்யரின்‌ மதிப்பையும்‌ ஆசீர்வாதத்தையும்‌ 

அடைய வேண்டுமென்ற எண்ணம்‌ அவருக்கு. 


ஆகவே, திருவையாற்றிலிருந்து தஞ்சாவூருக்கு வில்‌ 
வண்டியில்‌ அழைத்துக்‌ கொண்டுவந்து, அவருக்குத்‌ தனி 
விடுதி ஏற்படுத்தி சகல மரியாதைகளும்‌ உபசாரங்களும்‌ 
செய்து, அவரிடம்‌ மிகவும்‌ மரியாதையாகவும்‌, பிரியமாகவும்‌ 


52 


நடந்துகொண்டு அவருடைய நன்மதிப்பைப்‌ பெற மிகவும்‌ 
பாடுபட்டார்‌. அல்‌ 






சபேசய்யர்‌ ஒருவாரம்‌ தங்கியிருந்து அவர்களுடைய 
நாடகங்களில்‌ இரண்டு மூன்றைப்‌ பார்த்தார்‌... அந்த நாட 
கங்கள்‌ அவருக்கு மிகுந்த திருப்தியை அளித்தன. நடிகா்‌ 
களுடைய நடிப்பும்‌, அவர்களுடைய பாஷா ஞானமும்‌, 
சங்கத ஞானமும்‌, நாடகத்தை அமைத்திருந்த அழகும்‌, 
அவர்களுடைய ஒழுக்கமும்‌, அவருக்கு மிகுந்த ஆனந்தத்‌ 
தைக்‌ கொடுத்தன. அத்துடன்‌, தம்மிடம்‌ அவர்கள்‌ நடந்து 
கொண்ட தோரணையும்‌ அவர்களுடைய விநயத்தைக்‌ 
காட்டியது. | | 5 


- கோஷ்டித்‌ தலைவரிடம்‌, **உங்கள்‌ நாடகங்களில்‌ எல்‌ 
லாம்‌ புரணமாயிருக்கின்றன. நீங்கள்‌ சமூகத்திற்குப்‌ பெரிய 
சேவை செய்து வருகிறீர்கள்‌” ” என்றார்‌ சபேசய்யர்‌. v8 

“நாங்கள்‌ செய்வது ஏதோ சொல்பம்‌. உங்களைப்போன்ற 
வர்கள்‌ வந்து அனுக்ரடக்கும்‌ படியாக ஏற்படுவது எங்கள்‌ 
பாக்கியம்‌? என்றார்‌ கோஷ்டித்‌ தலைவர்‌. a 





“நாடகத்தை, “பார்க்கப்படும்‌ காவியம்‌” என்றுசொல்லு * 
வார்கள்‌... உங்கள்‌ நாடகங்கள்‌ அந்த வார்த்தைக்குப்‌ பூரண 
அர்த்தத்தைக்‌ கொடுக்கக்‌ கூடியவையாயிருக்கின்றன. மேன்‌ 
மேலும்‌ உங்கள்‌ கலை விருத்தியடைய வேண்டும்‌” என்றார்‌. 

இட்டு அவர்‌ பக்கத்தில்‌ நின்று கொண்டிருந்தான்‌. அவன்‌ 
சபேசய்யருடன்‌ அந்த வாரம்‌ பூராவும்‌ தங்கியிருந்தான்‌. 
அவனுடைய முகவெட்டு, கோஷ்டித்‌ தலைவரின்‌ உள்ளத்தைக்‌ 


| கவர்ந்தது. அவனுடைய பணிவும்‌ குணமும்‌ அவருக்கு 


மிகுந்த திருப்தியைக்‌ கொடுத்தன. இந்தப்‌ பையனுடைய 
ஞானத்தையும்‌, அவனுடைய சாரீர சம்பத்தையும்‌. பற்றிய 
பேச்சுக்கள்‌, கோஷ்டி த்தலைவரின்‌ காதில்‌ ஏற்கனவே விழுந்‌ 
இருந்தன, சபேசய்யர்‌ இல்லாத சமயம்‌ கிட்டுவைக்‌ கூப்‌ 
ட்டு, “குழந்தை எங்கே ஒரு பாட்டு பாடு பார்ப்போம்‌” 
என்றார்‌. a | 
இட்டு சொன்னான்‌. *₹நான்‌ என்ன பாடப்போகிறேன்‌. 
நான்‌ ஒரு வித்தியார்த்தி. பாடும்படியான அளவுக்குப்‌ 5 
பயிற்சி ஏற்படவில்லை” என்றான்‌. 
“இருக்கட்டுமப்பா, உனக்குத்‌ தெரிந்தவரை பாடு கேட்‌ 
போம்‌. உன்னைப்பற்றி மிகவும்‌ பிராபல்யமாக இருக்கிறதே!” 
என்றார்‌. ப இரும | | ; 





53 


ALO தட்டிச்‌ சொல்லாமல்‌, இரண்டு உருப்படிகள்‌ 

ஓ யாடினான்‌. அவனுடைய. சாரீரத்திலுள்ள கணிப்பும்‌, 

E லாகவமும்‌, கோஷ்டித்‌ தலைவரைப்‌ பரவசப்‌ படுத்தியது. 

. அவர்‌ மனத்திலிருந்து. ஆசை வேரூன்றியது. இட்டுவையும்‌ : 

தன்‌ கோஷ்டியில்‌ சேர்த்துக்கொள்ள வேண்டுமென்பதுதான்‌ , 
அந்த ஆசை. அதற்கு சந்தர்ப்பமும்‌ சரியாயிருந்தது. 


அவர்களுக்கு முகவெட்டும்‌, சங்கீத ஞானமும்‌ உள்ள 
சிறு பையன்‌ ஒருவன்‌ மிகவும்‌ அவசியமாயிருந்தது. அவர்கள்‌ 
கோஷ்டியில்‌, ஒரு பையன்‌ இருந்து வந்தான்‌. அவர்களுடைய 
சரித்திரங்களில்‌,  பிரஹ்லாதன்‌, துருவன்‌, முதலிய வேஷங்‌ 
களைத்‌ தரித்து, மிகத்‌ திறமையுடன்‌ நடித்து வந்தான்‌. 
திடீரென்று அவனுக்கு வயிற்றுப்போக்கு வந்து, அகால 
மரண மடைந்தான்‌. அந்தப்‌ பையன்‌ இடத்தைப்‌ பூர்த்தி 
செய்ய, வலைபோட்டு அரித்து வந்தார்கள்‌ - திருப்திகரமாகப்‌ 
பையன்கள்‌ அகப்படவில்லை. இவர்களைத்‌ திருப்தி செய்யும்‌ 
படியான. சிறுவர்கள்‌ கிடைப்பது துர்லபம்தான்‌. ஏனென்‌ 
ரால்‌, இவர்கள்‌ தான்‌ மனிதர்களைத்‌ துல்யமாக எடை 
ந்‌ போட்டுப்‌ பார்ப்பவர்களாயிற்றே! 


இட்டுவைப்‌ பார்த்ததிலிருந்து, கோஷ்டித்‌ தலைவருக்கு 
அவனைத்‌ தம்‌ கோஷ்டியில்‌ சேர்க்கவேண்டு மென்ற ஆசை 
அதிகமாயிருந்தது. அவன்‌ பாட்டைக்‌ கேட்டவுடன்‌, 
அதற்கு வேகம்‌ அதிகமாயிற்று. | 


“ஏன்‌ குழந்தை, உனக்கு நாடகத்தில்‌ சேரவேண்டும்‌ 
என்ற ஆசை உண்டா?”' என்றார்‌. 


கிட்டு பதில்‌ சொல்லவில்லை. இருந்தாலும்‌ இந்தக்‌ 
கேள்வியின்‌ உட்பொருள்‌ அவனுக்குப்‌ பளிச்சென்று விளங்‌ 
Buy. அவனுக்கு ஒரு கணம்‌ மெய்‌ இலிர்த்தது. தானும்‌ 
இந்தக்‌ கோஷ்டியில்‌ சேர்ந்து, லக்ஷக்‌ கணக்கான ஜனங்கள்‌. 
முன்‌ தோன்றி அவர்களைப்‌ பரவசப்படுத்துவது என்றால்‌, அது 
லேசான காரியமா! ஒரு விநாடி அவன்‌ மேடையில்‌ இருந்து 
.. கொண்டு ஜனங்கள்‌ முன்‌ நின்று பாடுவது போலவே தோன்‌ 
ட்‌ றியது. இருந்தாலும்‌ அவருக்குப்‌ பதில்‌ சொல்லவில்லை. 


““என்ன குழந்தை, எங்கள்‌ கோஷ்டியில்‌ சேருகிருயா?”” 
என்று கேட்டார்‌ வெளிப்படையாக. 


“டபெரியவரைக்‌ கேளுங்கள்‌”? என்றான்‌ ட்டு. 


54 


அன்று இரவு சபேசய்யர்‌ சாப்பிட்டுவிட்டு தாம்பூலத்தை 
வைத்துக்கொண்டு சாவகாசமாக உட்கார்ந்து கொண்டிருந்த 4 
பொழுது கோஷ்டித்‌ தலைவர்‌ வந்தார்‌. 


“இவ்விடத்திலே ஒரு விக்ஞாபனம்‌?” என்றார்‌. 
என்ன??? என்றார்‌ சபேசய்யர்‌ ஆச்சரியத்துடன்‌. 


“நீங்கள்‌ வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளாம லிருந் 
தால்‌ சொல்‌ லுகிறேன்‌...”* என்று தயங்கினார்‌. 


“சும்மா சொல்லுங்கள்‌? என்றார்‌ சபேசய்யர்‌. 


“இல்லை, தங்கள்‌ சிஷ்யப்‌ பையன்‌ இருக்கானே, அவன்‌ 
எங்களுக்கு மிகவும்‌ உபயோகமாயிருப்பான்‌...... ? என்று 
மேலே பூர்த்தி செய்யாமல்‌ நிறுத்தினார்‌. 


சபேசய்யர்‌ முகத்தில்‌ அதிருப்தியைக்‌ காட்டிற்றோ என்று 
சொல்லும்படியான ஒரு சிறு தோற்றம்‌ உண்டாயிற்று. அவர்‌ 
பேசாமல்‌, ஒரு நிமிஷம்‌ மெளனமாக இருந்தார்‌. அவருடைய 
மெளனமும்‌, முகத்‌ தோற்றமும்‌ கோஷ்டித்‌ தலைவரின்‌ & mem 
கத்தையும்‌ ஆசையையும்‌ தகர்த்‌ தெறிந்து விட்டன. அந்தச்‌ 3 
சிறு தோற்றமே, அவரை மன்னிப்புக்‌ கேட்கும்‌ தோரணையில்‌ ' 
பேசத்தூண்டியது. | ர்‌ 

இல்லை. நீங்கள்‌ தவறுதலாக நினைக்கக்‌ கூடாது. 
பையனுக்கு மிகுந்த யோக்கியதை இருக்கிறது. அவனுக்குப்‌ 
புகழ்‌ ஒங்கி நிற்கவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ தான்‌ என்னைக்‌ 
கேட்கத்‌ தூண்டியது”” என்றார்‌. | 

“அப்பொழுது உங்கள்‌ சொந்த செளகரியத்துக்காக 
அவனைக்‌ கோரவில்லை, அவனுடைய பிற்கால நன்மையை 
உத்தேசித்துத்தானே?”” என்றார்‌ குத்தலாக சபேசய்யர்‌. 

“இல்லை, அது இரண்டாம்‌ பக்ஷம்தான்‌. முதலில்‌ 
அவனால்‌ எங்கள்‌ நாடகக்‌ கலைக்கு பெரும்புகமும்‌ வருவாயும்‌ . 
ஏற்படும்‌ என்றுதான்‌? என்றார்‌. 

“பையனுடைய அபிப்பிராயம்‌ என்ன? கேட்டுத்‌ 
தெரிந்து கொண்டீர்களா?" I 

“அவனை “என்ன கேட்பது...... நீங்கள்‌ சொன்னால்‌ சரி 
என்று சொல்லி விட்டான்‌”? என்றார்‌. 

“நீங்கள்‌ உத்தமமானவர்‌. மிகவும்‌ உயர்ந்த முறையில்‌ 
உங்கள்‌ நாடகங்களை நடத்துகிறீர்கள்‌. கிட்டு இந்தத்‌ 


55 


தொழிலில்‌ .ஈடுபடுவதாயீருந்தால்‌, இதைவிடச்‌ சிறந்த ஒரு 
சேர்க்கை அவனுக்குக்‌ இடைக்காது. ஆனாலும்‌, அவனை நான்‌ 
' இதற்கு அனுமதிக்கப்‌ போவதில்லை, நாடகக்கலைக்கு அவனைக்‌ 
கேட்கிறீர்கள்‌. சங்கீதத்திற்கு அவன்‌ செய்யவேண்டிய 
கொண்டு நிரம்ப இருக்கிறது. ஆகையினால்‌, அவனுக்கு இது 
வேண்டாம்‌. அவனை விரும்பாதீர்கள்‌”” என்றார்‌ சபேசய்யர்‌ 
தீர்மானத்துடன்‌. 


கோஷ்டித்‌ தலைவருக்கு அவர்‌ சொன்னதில்‌ ஏமாற்றம்‌ 
ஏற்பட்டது. இருந்தாலும்‌, தன்னைக்‌ கவுரவித்தே பேசியது 
அவருக்குப்‌ பெருமையையும்‌ ஒரு மகிழ்ச்சியையும்‌ 
கொடுத்தது. 

“நான்‌ இப்படித்‌ திடீரென்று கேட்டு விட்டதற்கு 
மன்னிக்கவேண்டும்‌. கலையை விருத்தி செய்யவேண்டும்‌ 
என்ற எண்ணம்தான்‌ அதைக்‌ கேட்கச்‌ செய்தது. எதிலாவது 
அவன்‌ முன்னுக்கு வந்தால்‌ உலகத்துக்கு நன்மைதான்‌. 
தங்கள்‌ அனுக்ரகம்‌ இருக்கும்‌ பொழுது அவனுக்கு என்ன 
குறைவு??? என்றார்‌. 

“வாழ்க்கையிலே மனிதன்‌ ஏதாவது ஒன்றுதான்‌ செய்ய 
முடியும்‌. சங்கதேத்தில்‌ அவன்‌ ஏதாவது உருப்படியாகச்‌ 
செய்ய முடியும்‌ என்று தீர்மானமாகத்‌ தோன்றுகிறது. 
ஈசன்‌ கட்டளை எப்படியோ!” என்றார்‌ சபேசய்யர்‌. 


“நடக்கட்டும்‌! என்றார்‌ கோஷ்டித்‌ தலைவர்‌. இந்த 
சம்பாஷணைகள்‌ நடக்கும்‌ பொழுது இட்டு அவர்கள்‌ பக்கம்‌ 
வரவேயில்லை. இது எல்லாம்‌ முடிந்து வெகுநேரம்‌ கழித்து 
இட்டு அங்கு வந்தபொழுது, கிட்டுவை நோக்கி சபேசய்யர்‌ 
கேட்டார்‌: “ஏண்டா ALG, உனக்கு நாடகத்தில்‌ சேர 
வேண்டும்‌ என்ற ஆசையிருக்கிறதா?”” 


கிட்டுவிற்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. பேசா 
மல்‌ நின்றான்‌. "Tan, வாயைத்‌ திறந்து சொல்லேன்‌?” 
என்றார்‌ சபேசய்யர்‌. PRES 

“ஏனக்கு என்ன தெரியும்‌? என்‌ கண்ணைத்‌ திறந்து 
உருவாக்க வேண்டியவர்கள்‌ நீங்கள்‌, நான்‌ சொல்வதற்கு 
என்ன இருக்கிறது?” என்றான்‌. 

சபேசய்யர்‌ முகம்‌ மலர்ந்தது. “2035 அது 
வேண்டாம்‌. உனக்குத்‌ துளி அசை அதில்‌ ஏற்பட்டிருந்‌ 
தாலும்‌ அதை விட்டு விடு. உன்‌ புத்தியைச்‌ சங்கீத த்திலேயே 
செலுத்து. எல்லோருக்கும்‌ அதனால்‌ நன்மை உண்டு” 








நாளுக்கு நாள்‌ கிட்டு வித்தையில்‌ முன்னே றிக்கொண்டு 
வந்தான்‌. கிரமமாக அவனுக்குச்‌ சொல்லிக்கொடுக்க 
வேண்டியதையெல்லாம்‌ சொல்லிக்‌ கொடுத்து வந்தார்‌ 
சயேசய்யார்‌. சொல்லிக்‌ கொடுப்பதை அவன்‌ வாங்கிக்‌ 
கொள்ளும்‌ முறையையும்‌ அதை ஒன்றுக்குப்‌ பத்தாகப்‌ 
பெருக்கிக்கொள்ளும்‌ சாமர்த்தியத்தையும்‌ கண்டு சபேசய்ய 
ராஃலயே வியக்காமலிருக்க முடியவில்லை. 


சங்கீதத்தில்‌, சசெொல்லிக்‌ கொடுப்பதென்பது ஒரு 
-வியாஜம்‌ தானே? சில கோடிகளைக்‌ காட்டிவிட்டால்‌ அந்த 
வழி அவரவர்கள்‌ மனோ தர்மத்திற்குத்‌ தகுந்தாற்போலப்‌ 
'போக வேண்டியதுதானே! இவர்‌ சொல்லிக்‌ கொடுத்த ஒவ்‌ 
வொன்றையும்‌ தான்‌ ஏற்கனவே கற்றிருந்து மறந்துபோன 
தைத்‌ திரும்ப ஞாபகப்‌ படுத்திக்‌ கொள்வது போலவே அவன்‌ 
-வாங்கிக்‌ கொண்டான்‌. 


அவனுக்கிருந்த ஞானபாவத்துடன்‌ ஒருவித வைராக்கிய 
(O “அடமும்‌” இருந்தன. மணிக்‌ கணக்காகச்‌ சோர்வின்றிச்‌ 
சாதகம்‌ செய்து கொண்டிருப்பான்‌. பாட உட்கார்ந்து 
விட்டால்‌ அந்த சங்கீதத்திற்குள்‌ புகுந்து கொண்டு வெளி 
உலகத்தை அறவே மறந்து விடுவான்‌. பசி, தாகம்‌ ஒன்றுமே 
அவனைப்‌ பாதிக்காது. யோகத்திலிருக்கும்‌ ரிஷி குமாரனைப்‌ 
'போலத்தான்‌ தோன்றுவான்‌. 


அவனுடைய சாதகத்தையும்‌ மேதா விலாசத்தையும்‌ . 
கண்டவர்கள்‌, இவன்‌ சங்கீத உலகத்திற்கே ஒரு சிகரமாக 
.வரப்போகிறான்‌ என்பதைக்‌ கண்டு கொண்டார்கள்‌. அவ 
னுடைய விநயத்தையும்‌ குண விசேஷத்தையும்‌ கண்டவர்கள்‌ 
இவன்‌ ஒரு மகா உத்தமனாக இருப்பான்‌ என்பதையும்‌ 
கண்டார்கள்‌. 


me 






கிட்டுவுக்கு முறையாக எல்லாவிதப்‌ பாடங்களும்‌ 
முடியும்‌ காலத்தில்‌, வயது பதினாறு பூர்த்தியாகி இருந்தது. 
அவ்வருஷத்தில்தான்‌ இந்தச்‌ சம்பவம்‌ நிகழ்ந்தது. 


* 


53 


சபேசய்யர்‌ வருஷா வருஷம்‌ ஸ்ரீராம நவமி உற்சவத்தை. 
விமரிசையாக நடத்துவது வழக்கம்‌. அநேக வித்வான்கள்‌ | 
பல. ஊர்களிலிருந்து பங்கெடுத்துக்‌ கொள்ள வருவார்கள்‌. 
சபேசய்யர்‌ அன்று பாடுவார்‌. அவர்‌ பாட்டைக்‌ கேட்கவே, 
வெளியூர்களிலிருந்து வித்வான்‌ கள்‌: உற்சவத்திற்கு வந்து 
கலந்து கொள்வார்கள்‌. | 


ஆனால்‌ அந்த வருஷம்‌ ஸ்ரீராம நவமிக்கு ஒரு மாதத்திற்கு. 
முன்பே அவருக்குக்‌ கடுமையான ஜுரம்‌ வந்து படுத்த 
படுக்கையாக அவரை  விழுக்காட்டிவிட்டது. ஸ்ரீராம 
நவமிக்கு இரண்டுநாள்‌ முன்புதான்‌ அவர்‌ ஜுரம்‌ நின்று: 
தலைக்கு ஜலம்‌ வீட்டுக்கொண்டார்‌. அவர்‌ உடல்‌ நலம்‌: 
மிகவும்‌ குன்றியிருந்தது அத்துடன்‌ வயது "முதிர்ந்து 
தள்ளாமையால்‌ ஏற்கனவே தளர்ச்சியடைந்த தேகம்‌. 
அகவே அவர்‌ அந்த வருஷம்‌ பாடுவது சாத்தியமில்லாமல்‌ 
போய்விட்டது. அவர்‌ கச்சேரி செய்து பிரகாசிக்க வேண்டு 
மென்பதனால்‌ அல்லஅதம்‌ கைங்கரியம்‌ நின்றுவிடுமே என்பது 
பற்றி அவர்‌ கவலை அடைந்தார்‌. 


இதற்காக அவர்‌ காரியங்கள்‌ ஒன்றையும்‌ நிறுத்தி 
வைக்கவில்லை. உற்சவத்திற்கு வேண்டிய காரியங்களைச்‌ 
செய்வதற்குத்‌ தம்‌ சிஷ்யர்களையும்‌ நண்பர்களையும்‌ பொறுப்‌ 
பாக்கி யிருந்தார்‌. 


ஸ்ரீராமநவமி இனத்தன்று இரவுதான்‌ சபேசய்யர்‌ வழக்க. 
மாகப்‌ பாடுவார்‌. ஆனால்‌ அந்த வருஷம்‌ யார்‌ பாடுவது 
என்பதுபற்றிப்‌ பிரஸ்தாபம்‌ வந்தது. அவருடைய பழைய : 
சிஷ்யனும்‌ இப்பொழுது உற்சவத்தின்‌ நிர்வாகத்தில்‌ 
பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருப்பவனுமான. விசுவநாதன்‌ 
வந்து, “இன்று சாயந்திரத்திற்கு யார்‌ பாடப்‌ போகிறோர்‌ 
கள்‌” என்று சபேசய்யரைக்‌ கேட்டான்‌. 

சபேசய்யர்‌ பெருமூச்சு விட்டார்‌. '*இத்தனை வருஷங்‌ 
களாக ஒரு வருஷம்‌ தவறாமல்‌ பாடியிருக்கிறேன்‌. இந்த. 
வருஷம்தான்‌ எனக்குப்‌ பிராப்தியில்லை' என்றார்‌. அவர்‌ 
குரலில்‌ அளவிறந்த விசனம்‌ தொனித்தது. 

“யாரைப்‌ போடலாம்‌???” என்று திரும்பவும்‌ கேட்டான்‌ 

வீசுவநா தன்‌. 

“வேறு யாரையடா போடணும்‌? இந்தப்பய “கிட்டு” 
இருக்கானே, அவன்‌ பாடட்டும்‌ இந்த வருஷம்‌ எனக்குப்‌: 
பதிலாக'' என்றார்‌ சபேசய்யர்‌. 


39 


விசுவநாதனுக்கு ஒரு விதத்‌ திகைப்பும்‌ . அசூயையும்‌. 
பெருகி வந்தது. தான்‌ பாடவேண்டிய ஸ்தானத்தை இந்த 
வாண்டுப்‌ பயலுக்குக்‌ கொடுத்ததில்‌ திகைப்பு. வேறு பிரபல. 
வித்வான்‌௧ளும்‌ தன்‌ போன்ற பழைய சிஷ்யர்களும்‌ இருக்கும்‌.|. 
பொழுது, இந்த *நண்டு”க்குச்‌ சந்தர்ப்பம்‌ கொடுப்பதா. 
என்ற அசூயை. | | | 







“'கிட்டுவிற்குக்‌ கிரமமாக அரங்கேற்றுபடி ஆகவில்லையே. . 
முதல்‌ தரம்‌ பரடும்பொழுது நாள்‌ பார்த்து ஆரம்பிக்க ' 
வேண்டாமா? இன்று GUI? என்று அவன்‌ பக்கம்‌ பரிந்து: 
பேசுவதுபோலப்‌ பேசினான்‌. | : 


“என்னடா, இதைவிட திவ்வியமான நாள்‌ வேறு orgy 
கிடைக்கும்‌. சாக்ஷாத்‌ பகவான்‌ பிறந்த தினத்திலே, 
பகவானைப்‌ பற்றிப்‌ பாடுவதற்கு நாள்‌ வேறு பார்க்கவேண்‌ 
டுமா? இதுவே சுபதினம்‌. அவன்‌ பாடட்டும்‌, அவனுக்குப்‌. 
பகவான்‌ அனுக்ரகம்‌ வேண்டுமென்பதுதான்‌ என்‌ பிரார்த்‌ 
தனையும்‌” என்றார்‌. 


அவர்‌ கோரினபடியே நடக்க வேண்டியதுதானே. கட்டு: 
பாடச்‌ செல்வதற்குமுன்‌ வந்து அவரை வணங்கி நின்றான்‌. 


“நான்‌ எதைப்பாடுவது இவ்வளவு பெரிய வித்வத்‌ 
25560?” என்று . சொல்லிக்கொண்டே அவர்‌ காலிலே- 
விழுந்து வணங்கி நின்றான்‌. 


“ஏண்டா கிட்டு, நீ எதற்கடா தஇிகைக்கிருய்‌! பகவான்‌ 
நாமத்தையல்லவா பாடப்போகிராய்‌! இதில்‌ யோசனைஎணன்ன?. 
உன்‌ வித்வத்தைக்‌ காட்டுவதற்காகவா உன்னைப்‌ பாடச்‌: 
சொன்னேன்‌! இல்லவே இல்லை. நீ தைரியமாகப்‌ பாடு; 
பக்தியுடன்‌ பாடு. உனக்குப்‌ பகவான்‌ அருளும்‌ ஸத்குரு. 
தியாகப்‌ பிரம்மத்தின்‌ கிருபையும்‌ கடைக்கும்‌. சங்கீதம்‌. 
என்பதே பகவானுக்கு அர்ப்பணம்‌ செய்ய வேண்டிய வஸ்து, 
அதை மறந்துவிடாதே”? என்றார்‌. : — | ae. 


கிட்டு எழுந்திருந்து, குருபக்தி நிறைந்த கண்களுடன்‌. 
சபேசய்யர்‌ முகத்தைப்‌ பார்த்தான்‌. அவர்‌ முகத்தில்‌ கருணை: 
யும்‌ அனுக்ரஹமும்‌ நிறைந்திருந்தன. * “ஈசன்‌ ஆக்ஞை” என்று, 
சொல்லிக்கொண்டு ஸ்ரீராமபிரான்‌ படத்திற்கு எதிரே போட்‌ 

டிருந்த மேடையில்‌ உட்கார்ந்து பாட ஆரம்பித்தான்‌. 
அவனுடைய இளங்குரல்‌ கணீரென்று பெருக வந்தது. 
அவனுக்குள்ள A லயத்திலும்‌, சுருதியிலுமுள்ள 
PN aes 8 da ER YN : | 


4-3 % ஜே சக்‌ இள nee த u 
RW be teat A Yan 
< IN ஆ ம Be 8 %1 8 i Y # Yon, 
An னது De Er 
a ZA 3 1 


60 


சுத்தமும்‌ போகப்போக வெகு நன்றாகப்‌ பிரகாசித்தன. 
அவன்‌ சைக்கொண்டிருந்த பாணியோ அப்படியே சபேசய்யர்‌ 
பரம்பரை வழியாக, கச்சிதமாக இருந்தது. அவர்‌ போட்ட 
மார்க்கத்தில்‌ சர்வ லாவகமான அவனுடைய கற்பனைக்‌ 
குதிரையை விட்டு மேலும்‌ கீழும்‌ சஞ்சாரம்‌ செய்தான்‌. 
குரலில்‌ ஒரு பிசிர்‌ கிடையாது; ஒரு தேசல்‌ ஸ்வரம்‌ இல்லை. 
ஸ்வரங்கள்‌ குண்டு குண்டாக, அதற்குரிய கமகங்களுடன்‌' 
வந்தன. ஸ்வரச்‌ சேர்க்கைகளும்‌ அந்தந்த ராகங்களுக்குரிய 
ஜீவனைக்‌ காட்டும்‌ கோர்வைகளாகவே இருந்தன. 


அன்று கேட்க வந்த பிரமுகர்களும்‌, வித்வத்கோஷ்டி 
களும்‌ மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர்‌. “இது 
சாதாரணப்‌ பாட்டு இல்லை அப்பா. ஈச்வாரார்ப்பணமான 
சங்கீதம்‌, தேவகானம்‌”” என்றார்‌ ஒருவர்‌. “இந்தச்‌ சிறு 
வயதில்‌ இந்தப்‌ பையனுக்கு இவ்வளவு ஞானமும்‌ வித்வத்தும்‌ 
எப்படி வந்தன!” என்று ஆச்சரியப்பட்டார்‌. மற்றொருவர்‌. 
“இதெல்லாம்‌ விட்ட குறை தொட்டகுறை என்று சொல்லு 
வார்களே, அதைச்‌ சேர்ந்தது! இல்லாவிட்டால்‌ சொல்லிக்‌ 
கொடுத்து வருவதென்றால்‌ இவ்வளவு ிக்கிரத்தில்‌ கற்றுக்‌ 
கொள்ள முடியுமா” என்றார்‌ ஒருவர்‌. | 


ALGAR பாட்டு முடிந்தது. “உங்கள்‌ ஆசீர்வாதத்தால்‌ 
அவன்‌ வித்தையைக்‌ கிரகித்து முன்னுக்குவந்தது பெரிய 
காரியம்தான்‌” என்று சபேசய்யரைப்‌ பார்த்து உபசாரம்‌ 
சொன்னார்‌ ஒரு பெரியவர்‌. “எல்லாம்‌ பகவானனுக்ரஹம்‌. 
நான்‌ என்ன அதில்‌ செய்வதற்கிருந்தது! அவன்‌ மேலும்‌ 
மேலும்‌ வித்தையில்‌ பாண்டித்தியம்பெற்று, இந்தப்‌ பரம்‌ 
பரைக்கு ஓர்‌ ஒப்பற்ற சிரோமணியாக இருக்கும்படி பெரிய 
வர்கள்‌ எல்லோரும்‌ அவனை நன்றாக ஆசீர்வதியுங்கள்‌? 
என்றார்‌, | 


கட்டு, கீழே இறங்கிவந்து தன்‌ குருவை அடிபணிந்து 
மனப்பூர்வமாக வணங்கி நின்றான்‌. ஒரு தட்டில்‌ வெற்றிலை 
யூம்‌ பழங்களையும்‌ வைத்து சம்பாவணை செய்யும்‌ தோரணை 
யில்‌, அவன்‌ கையில்‌ கொடுத்து, “உனக்கு ராமன்‌ அனுக்‌ 
ரஹகம்‌ என்றும்‌ கிடைக்கட்டும்‌” என்று சொல்லிவிட்டுச்‌ 
சிறிது நேரம்‌ நின்றார்‌. 

கிட்டு - அவரையே பார்த்துக்‌ கொண்டு நின்றான்‌. 
“சங்கதம்‌ என்பது ஒரு மகத்தான யோகம்‌. நாதோ 
பாஸனையும்‌, ராமபக்தியும்‌ ஒன்று என்று ஸ்ரீ ஸத்குரு 
தியாகப்ரம்மம்‌ நன்கு காட்டியிருக்கிறார்‌. உன்‌ ஹ்ருதயத்தில்‌ 





10 





சபேசய்யரின்‌ உடம்பு சரியாகவே இல்லை. வரவர 
உடலில்‌ தளர்ச்சியும்‌ பலவீனமும்‌ அதிகரித்துக்‌ கொண்டே 
வந்தன. அவருக்கு ஜாதக ரீதியாக அந்த வருஷத்தில்‌ ஒரு 
பெரிய கண்டம்‌ இருக்கிறது என்பதை அறிவார்‌. அவருக்கு 
ஜாதகத்தில்‌ அபாரமான நம்பிக்கை, அவருக்கே ஓாளவு 
நன்றாக ஜாதகத்தைப்‌ பரிசீலனை செய்யும்‌ திறனும்‌ இருந்தது. 


ஆகவே, எந்த நிமிஷம்‌ “அழைப்பு” வருகிறதோ அந்த 
நிமிஷ்ம்‌ புறப்படத்‌ தயாராயிருக்க வேண்டுமென்ற எண்ணம்‌ 
இருந்தது அவருக்கு. அதற்கு அதிகமாகத்‌ தயார்‌ செய்து 
கொள்ள அவசியம்‌ ஒன்றும்‌ இல்லை. ஏற்கனவே துறவு மனப்‌ 
யான்மை கொண்ட உள்ளத்திற்கு அது சிரமமாக இல்லை. 


ஒரு காரியத்தை அவர்‌ செய்யவேண்டுமென்று யாராவது 
நண்பர்கள்‌ வந்து சொன்னால்‌, **நான்‌ என்ன செய்வதற்கு 
இருக்கிறது? ஆத்திலே ஒரு கால்‌ சேத்திலே ஒரு கால்‌ என்று 
சொல்வது போல்‌ இருக்கிறேன்‌; வேறு யாரையாவது 
செய்யச்‌ சொல்லுங்கள்‌” என்று சொல்லி விடுவார்‌. ஆனால்‌ 
பொதுவாக இவர்‌ சொல்வதை யெல்லாம்‌ சம்பிரதாயமான 
வார்த்தைகள்‌ என்றே எல்லோரும்‌ நினைத்திருந்தார்கள்‌. 
அது வெறும்‌ பேச்சல்ல. நடக்கப்போகும்‌ சம்பவத்தின்‌ அறி 
குறி என்பது போகப்‌ போகத்தான்‌ தெரிந்தது. 

ஒரு தாள்‌ அவர்‌ கொல்லைப்‌ பக்கம்‌ போய்விட்டு வரும்‌ 
பொழுது காலில்‌ ஏதோ ஒன்று நன்றாகக்‌ குத்தி விட்டது. 
என்ன வென்று பார்க்கும்‌ பொழுது அது ஒரு கண்ணாடித்‌ 
துண்டு. அவர்‌ உள்ளே வந்து, ஊஞ்சலில்‌ உட்கார்ந்தவுடனே, 
“சரி, எனக்கு “அழைப்பு” வந்து விட்டது” என்றார்‌ நிதான 
மாக. அவர்‌ சொன்ன வார்த்தைகள்‌, தருமாம்பாளுக்குச்‌ 
சுருக்கென்று தைத்தன. அவள்‌ கண்களிலிருந்து கண்ணீர்‌ 
பெருகியது. சுமார்‌ நாற்பது வருஷத்திற்கு மேலாகப்‌ 
போகிறது அந்த அம்மாள்‌ இவர்‌ வீட்டிற்கு வந்து. சுமார்‌ 
அரை நூற்றாண்டு அவர்கள்‌ இருவரும்‌ சேர்ந்து வாழ்க்கை 
யைக்‌ கழித்தவர்கள்‌. ஒருவருக்‌ கொருவர்‌ இனறியமையாத 


63 


வர்களாக விட்டார்கள்‌. இருவரும்‌ வெகு நாள்‌ பழக்கத்‌ 


உ. தினாலும்‌, குண ஒற்றுமையாலும்‌ ஒரு மனப்பட்டுப்‌ போயிருப்‌ 


பவர்கள்‌. இவ்வளவு நாள்‌ சேர்ந்து பழகி இருந்தவர்களுக்‌ 
குத்‌ தள்ளாத வயது காலத்தில்‌, பிரிவு ஏற்படுவதென்றால்‌ 
அது சிரமமானதுதான்‌. ஆனால்‌ அது என்றாவது வந்து தர 
வேண்டியதுதானே. இருவரில்‌ யாராவது ஒருவர்‌ முந்திக்‌ 
கொள்ள வேண்டியதுதானே! ஆனால்‌, அப்படி முந்திக்‌ 
கொள்வதில்‌ நான்தான்‌ முந்திக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற 
ஒருவித போட்டி” இருவர்‌ மனத்திலும்‌ இருந்து வந்தது. 


தருமாம்பாள்‌ கண்ணீரைத்‌ துடைத்துக்‌ கொண்டே, 
“நீங்கள்‌ எதற்கு அதைச்‌ சொல்லுகிறீர்கள்‌? பகவான்‌ இருக்‌ 
கார்‌. அவர்‌ அணை எப்படியோ! நாம்‌ எதற்கு இப்படி as 
சானியமாகப்‌ பேசவேண்டும்‌?” என்றாள்‌. 


அச்சானியம்‌ என்ன? இது எனக்கு ஒரு வினையாகத்‌ 
தான்‌ வந்திருக்கிறது. ஏதோ நான்‌ வந்த காரியம்‌ ஆய்‌ 
விட்டது போலிருக்கிறது”? என்றார்‌. 


“நீங்கள்‌ திரும்பத்‌ திரும்ப அதை எதற்குச்‌ சொல்ல 
வேண்டும்‌? நான்‌ ஏதோ மஞ்சள்‌ குங்குமத்துடன்‌ இருந்தட்‌ 
டேன்‌. நான்‌ இப்படியே போகணும்னு இந்த தருமாம்பாளை 
யும்‌ பஞ்சநதீசனையும்‌ தினம்‌ பிரார்த்தனை பண்ணிண்டு 
வரேன்‌. அந்த யமன்‌ வந்து என்னைக்‌ கூட்டிண்டு போகமாட்‌ 
படேங்கிறானே”” என்றாள்‌. 


“இத்ர குப்தன்‌ கணக்கிலே பலேகெட்டிக்காரண்டி ! 
அவனை ஏமாற்ற முடியாது. யார்‌ யாரை எவ்வெப்‌ பொழுது 
கூட்டிக்‌ கொண்டு போக வேண்டுமென்பது அவனுக்குத்‌ 
தெரியும்‌. : நம்மைக்‌ கேட்டுவிட்டா அவன்‌ செய்கிறான்‌?” — 


«ef, எதற்கு இந்த விவகாரமெல்லாம்‌? நான்‌ வைத்தி 
யனைக்‌ கூட்டிண்டு வரக்‌ சொல்றேன்‌. கிட்டு, வைத்தியம்‌ 
கண்ணப்பனைக்‌ கூட்டிண்டு வா. காலிலே அவருக்கு கண்ணாடி 
பொத்திருக்குன்னு சொல்லி, அதற்குக்‌ கட்ட பச்சிலை 
எல்லாம்‌ வாங்கிண்டு வரச்சொல்‌'” என்று சொல்லி அனுப்பி 
விட்டு உள்ளே போனாள்‌. இருந்தாலும்‌ அவள்‌ மனதில்‌ சமா 
தானம்‌ ஏற்படவில்லை. இது தன்‌ புருஷன்‌ உயிரை வாங்குவ 
தற்காக வந்த விபத்துத்தானோ என்ற எண்ணம்‌ மாத்திரம்‌ 
இருந்து கொண்டேயிருந்தது. இருந்தாலும்‌, எல்லாவற்றி 
லிருந்தும்‌ மீளுவதற்கு இடம்‌ உண்டு என்று எப்பொழுதும்‌ 


64 


அபயம்‌ கொடுத்து ஆறுதல்‌ அளிக்கும்‌ நம்பிக்கையும்‌. 
இருந்தது. ஆனால்‌ சபேசய்யருக்கு மாத்திரம்‌ கொஞ்சமேனும்‌: - 
சந்தேகமே இல்லை. er ER 
வைத்தியன்‌ வந்து மருந்து தடவினான்‌. பச்சிலை இடித்து: 
வைத்துக்‌ கட்டினான்‌. எல்லா வைத்தியங்களும்‌ தான்‌ 
செய்து பார்த்தான்‌. ஆனால்‌ சபேசய்யர்‌ உள்ளுணர்வினால்‌. 
கண்டு கொண்டபடி, அது சாதாரணமாக வந்த வியாதியாக 
இருந்தால்‌ தானே குணமாவதற்கு? 
அது குணமாகவில்லை. அது விபரீதமாக அதிகமாகி 
வந்தது, அந்தக்‌ காலில்‌ அது புரையோடி விட்டது. அதனால்‌ 
ஜுரமும்‌ இருந்து வந்தது, அந்தக்‌ காலத்தில்‌ இங்கிலீஷ்‌: 
வைத்தியம்‌ அவ்வளவு பிராபல்யத்திற்கு வரவில்லை, அதுவும்‌ 
திருவையாற்றில்‌ ஏது? ஆபரேஷன்‌ ஒன்றும்‌ கிடையாது. 
எல்லா ஆபரேஷன்களும்‌ பரியாரி வைத்தியன்‌ கண்ணப்பன்‌ 
தான்‌ செய்தாக வேண்டும்‌. ரண வைத்தியத்தில்‌ அவன்‌ 
மிகவும்‌ கியாதியுள்ளவனாயிருந்தாலும்‌, எந்த வைத்தியன்‌ 
எமனுக்கு எதிர்‌ நின்று போர்‌ புரிய முடியும்‌? அகவே அவன்‌: 
சாமர்த்தியம்‌ இப்பொழுது பலிக்கவில்லை. வரவர DI 
வேகம்‌ கடுமையாக, அவர்‌ நிலைமையை ஆபத்தானதாக்கதிக்‌. 
கொண்டிருந்தது. | cet 
அவருடைய காலின்‌ ரணம்‌ சித்திரவதை செய்து: 
கொண்டிருந்தாலும்‌, உடம்பில்‌ கடுமையான. ஜுரம்‌ 
கொதித்துக்‌ கொண்டிருந்தாலும்‌ புத்தி நிதானத்தை இழக்க. 
வில்லை. தம்‌ உயிர்‌ இந்த உடலில்‌ தங்கி இறப்பதற்கு இன்‌ 
னும்‌ கொஞ்ச நேரம்தான்‌ இருக்கிறது என்பதைக்‌ கண்டு 
கொண்டார்‌. மூடியிருக்கும்‌ கண்களை சிரமப்பட்டுத்‌ இறந்து: 
கொண்டு பார்த்தார்‌. எதிரே, கவலையும்‌ துக்கமும்‌ நிரம்பிய: 
கண்களோடு பார்த்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தான்‌ கிட்டு, 
₹₹அவளைக்‌ கூப்பிடு” என்று சமிக்ஞை செய்தார்‌. 
பதைபதைக்கும்‌ நெஞ்சோடு ஓடோடியும்‌ வந்தாள்‌ அவர்‌: 
மனைவி. பக்கத்திலே உட்காரச்‌ சொல்லி சமிக்ஞை செய்தார்‌. 
உட்கார்ந்தாள்‌. “இன்று சாயந்திர த்திற்கு மேல்‌ தாங்காது, 
இந்த உடலிலேயும்‌ வீட்டிலேயும்‌ உலகத்திலேயும்‌ இருந்த. 
கடன்‌ தீர்ந்தது” என்றார்‌. அவளுடைய புண்பட்ட நெஞ்சிலே 
இது ஈட்டியினால்‌ குத்துவது போல்‌ இருந்தது. இந்த. 
வயதிலே, என்னை இந்த எழுத்திற்கு உள்ளாக்க வேண்டு: 
மென்று என்‌ தலையிலே eT (Lp Hud (HSC arr??? என்று 
சொல்ல வரும்பொழுதே நெஞ்சைத்‌ துககம்‌ வந்து 
அடைத்துக்‌ கொண்டது. வாயிலிருந்து வார்த்தைகள்‌ 


65 


வரவில்லை. 1*உலகத்திலே, எத்தனையோ இறுசுகளைப்‌ பார்த்‌ 
திருக்கிறாயே, அதைவிட உன்‌ துக்கம்‌ பெரிதா? மனத்தைச்‌ 
சமாதானம்‌ செய்து கொண்டு பகவந்‌ நாமத்தைச்‌ சொல்லிக்‌ 
கொண்டு காலத்தைத்‌ தள்ளிவிடு. ஆன காலம்‌. ஆய்‌ 
விட்டது. ஏதோ இன்னும்‌ கொஞ்ச காலம்தானே. மரணக்‌ 
திற்குப்‌ பயந்து என்ன செய்வது??? என்று சொல்லிக்‌... 
கொண்டே திரும்பினார்‌. கிட்டு கண்ணீரைக்‌ துடைத்துத்‌ 
கொண்டு நின்று கொண்டிருந்தான்‌. . அவனைப்‌ பக்கத்திலே 
கூப்பிட்டார்‌. அவன்‌ சமீபத்தில்‌ வந்தான்‌. அவனைத்‌ தடவிக்‌ 
கொடுத்தார்‌. கண்களில்‌ அன்பு வழிந்தது. “நாதத்தை 
பக்தியோடு உபாசனை செய்‌. பக்குவம்‌ ஏற்படும்‌. மங்களம்‌ 
உண்டாகும்‌”” என்றார்‌. ALO பதில்‌ பேசாமல்‌ தரையைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே நின்றான்‌. . அப்பொழுது அவர்‌ தம்‌ 
குருவிடமிருந்து தமக்குக்‌ கிடைத்த வீணையைப்‌ பார்த்து 
அதைச்‌ சுட்டிக்‌ காட்டி, "அது உன்னுடையதுதான்‌; நீ தான்‌ 
இந்தப்‌ பரம்பரைக்கு வாரிசு, அதற்குப்‌ புகழ்‌ உண்டாகும்‌ 
- படி நடந்துகொள்‌?” என்றார்‌. . a de 
“Far படத்திற்கு தீபம்‌ ஏற்றிவைத்து விட்டு, ஊது 
வத்தி கொளுத்தி வைத்துவிட்டு வா”* என்றார்‌. கிட்டுவும்‌, 
ராமன்‌ படத்திற்கும்‌ தியாகப்‌ பிரம்மத்தின்‌ படத்திற்கும்‌ 
மாலையைப்‌ போட்டு ஊதுவத்தி கொளுத்திச்‌ சொருகி 
வைத்து, தபத்தையும்‌ ஏற்றி வைத்துவிட்டு வந்தான்‌. 
பஞ்ச ரத்தினக்‌ ஒர்த்தனத்தில்‌ இரண்டு சொல்லிவிட்டு, 
ராமாயணம்‌ கொஞ்சம்‌ வாட? என்றார்‌... ES an 
கிட்டுவிற்கு இருந்த நிலையில்‌ பாடும்படியாக மனசு 
இடங்‌ கொடுக்கவில்லை. ஆனால்‌ குரு கட்டளையிடும்‌ போது, 
அதுவும்‌ இது அவருடைய SOLA ஆசையோ என்று 
சொல்லும்படியான இடத்தில்‌, அவனுக்குச்‌ சொல்வதற்கு 
என்ன இருக்கிறது? ஆகவே, மனத்தைக்‌ கட்டுப்படுத்திக்‌ 
கொண்டு பாட ஆரம்பித்தான்‌. பாட்டிற்குள்‌ புகுந்து 
கொண்டு சங்கீதத்தில்‌ ஈடுபாடு அதிகமானவுடன்‌, இந்த 
மனக்கொந்தளிப்புச்‌ சிறிது தணிந்து நின்றது. ஆவேசத்‌ 
துடன்‌ பாடிக்கொண்டிருந்தான்‌. “சுநாதத்தைக்‌ கேட்கும்‌ 
பொழுது என்ன சாந்தி ஏற்படுகிறது ஆத்மாவிற்கு! என்று 


- முணுமுணுத்தார்‌ சபேசய்யர்‌. அவர்‌ சொன்னது நிட்டுவின்‌ 


காதில்‌ விமுந்ததோ இல்லையோ! அவன்‌ மெய்மறந்து பாடிக்‌ 
 கொண்டிருததான்‌. அவன்‌ பாடி முடிந்தவுடன்‌, “ராமா 
யணத்தை எடுத்து சுலோகங்களை வாகி” என்றார்‌. ராமா 
யணத்தில்‌ அவர்‌ திரும்பத்‌ திரும்ப அலுக்காமல்‌ ரசித்துப்‌ 


:5 J 


66 


படிக்கும்‌ சில கட்டங்கள்‌ உண்டு. அவற்றில்‌ ஒன்றை 


எடுத்து கிட்டு வாசித்தான்‌. சபேசய்யர்‌, தம்‌ உடல்‌ நிலை. 


சுற்றுப்புறம்‌ எல்லாவற்றையும்‌ மறந்து ராமனிடம்‌ ஈடுபட்டு 


நின்றார்‌. ராமாயணம்‌ காதில்‌ விழுந்து கொண்டிருக்கும்‌ 


பொழுதே, அவருடைய சுவாசம்‌ நெஞ்சிற்கு வந்துவிட்டது. 
தன்‌ பிராணன்‌ இழுத்துக்‌ கொண்டிருக்கும்‌ நிலையில்‌, “ராம 
ராம” என்று இரண்டு தரம்‌ கதறினார்‌, அவர்‌ பிரக்ஞை 
தவறியது. கண்கள்‌ மூடின. ராம நாமம்‌ காதில்‌ விழுந்து 
கொண்டிருக்கும்‌ பொழுதே, ராமனுடைய பாதாரவிந்தங்‌ 
களை நோக்கிச்‌ சென்றுவிட்டார்‌. அவர்‌ சுவாசம்‌ நின்றது 
கூடத்‌ தெரியாமல்‌. வாசித்துக்‌ கொண்டிருந்தான்‌ கிட்டு. 
பக்கத்து வீட்டுப்‌ பாட்டி பதை பதைக்கும்‌ நெஞ்சுடன்‌ , 
சபேசய்யரைச்‌ சுட்டிக்காட்டினாள்‌. அவருடைய கடைசி 
மூச்சு நின்றது. கிட்டு தான்‌ வாசிப்பதை நிறுத்திக்கொண்டு 
திடுக்கிட்டுத்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. அவனுக்குச்‌ சங்கத 
ஞானத்தையும்‌, உள்ளத்‌ தெளிவையும்‌, போதித்து, தந்தை 
யாகவே இருந்துவந்த ஞானாசாரியனின்‌ பூத உடல்‌ தான்‌ 
தங்கி இருந்தது. - அந்த உடலுக்குக்‌ கியாதியையும்‌, 


புகழையும்‌ தந்து கொண்டிருந்த ஜீவன்‌ போய்‌ விட்டதை : 


அறிந்தவுடன்‌, . கிட்டுவுக்குப்‌ பகீரென்றது. ஒரு பயமும்‌, 
துக்கமும்‌ பிடித்துக்கொண்டன. அவனுடைய வாழ்க்கையில்‌ 
ஏற்படக்கூடிய ஒரே விபத்து இதுதான்‌. அது நேர்ந்து 
விட்டது. இனி யார்‌ அவனுக்கு, அவரைப்போல்‌, ஆதர 
வுடனும்‌ அன்புடனும்‌ நடந்து கொள்வார்கள்‌. அவன்‌ மனத்‌ 
திலே ஒருசூன் யம்‌ உண்டாயிற்று. “அவர்‌ என்ன; மகான்‌! 
அதுபோலவே, மரணத்தை வென்‌ றவர்‌ என்பதை நிரூபித்துக்‌ 
காட்டித்தான்‌ சென்றிருக்கிறார்‌. அவர்‌ மனப்பக்குவம்‌ 
என்ன! வைராக்யம்‌ என்ன! பக்தி என்ன! இப்படிப்பட்ட 
மரணம்‌ எல்லோருக்கும்‌ கிடைக்குமா?” என்று புகழ்ச்சியாகச்‌ 
சொல்லிக்‌ கொண்டார்கள்‌ வந்தவர்கள்‌. அது எல்லாம்‌, 
இட்டுவின்‌. காதில்‌ விழுந்ததும்‌ விழாததுமாக இருந்தன. 
அவன்‌ பிரமை பிடித்தவன்போல்‌ இருந்தான்‌. சபேசய்யர்‌ 
மரணத்தை அறிந்து பக்கத்து வீடுகளிலிருந்தும்‌ வேண்டிய 
வர்கள்‌. வீடுகளிலிருந்தும்‌ ஜனங்கள்‌ வந்துகொண்டிருந்‌ 
தார்கள்‌. ஜனசந்தடி அதிகமாகிக்கொண்டு வந்தது. ஆனால்‌, 
திட்டுவோ. உணர்வற்று ஒரு ஓரத்தில்‌ உட்கார்ந்து கொண்‌ 
டிருந்தான. 
இறந்த வீட்டில்‌ நடக்கவேண்டிய அங்கங்கள்‌ எல்லாம்‌ 
ஒவ்வொன்றாக ஆரம்பித்தன. வாசலில்‌ வரட்டியில்‌ நெருப்பு 
எரிந்துகொண்டிருந்தது, மற்ற அம்சங்களும்‌ தயாராகிக்‌ 


67 


.. கொண்டு வந்தன. இதற்குள்ளாக யார்‌ தகனக்கிரியைகள்‌ 


- செய்யவேண்டியது என்ற கேள்வி வந்தது. சபேசய்யருக்கு 


அவருடைய பேரன்‌ மகாதேவன்தான்‌ கிரியைகள்‌ செய்ய 
வேண்டியவன்‌. ஆனால்‌, அவனை அழைத்துவர ஆள்‌ போயிருக்‌ 
Ang. அவன்‌ வருவதற்கு இரண்டு நாள்‌ பிடிக்கும்‌. ஆகவே, 
தருமாம்பாள்‌ தான்‌ செய்ய வேண்டியிருந்தது. அவள்‌ “கைப்‌ 
புல்‌” வாங்கி வேறு யாராவது செய்யவேண்டும்‌. அதற்கு 
யாரைக்கொண்டு செய்யச்‌ சொல்லலாம்‌ என்று சாஸ்திரிகள்‌ 
- தருமாம்பாளைக்‌ கேட்டார்‌. தருமாம்பாள்‌ யோசிக்கவே 
யில்லை. **இட்டுதான்‌ எங்காத்திலே பிள்ளையாகவே வளர்ந்‌ 
இருக்கான்‌, அவன்‌ பண்ணட்டுமே'” என்று சொல்லி 
விட்டாள்‌. அதன்படி, கிட்டு அந்த விசேஷங்களுக்கு 
யஜமானன்‌ ஆகிக்‌ காரியங்களை நடத்தத்‌ தொடங்கினான்‌. 


முதன்‌ முதலாக “சாவை” இப்பொழுது தான்‌ நேருக்கு 
நேராகப்‌ பார்க்கிறான்‌. மரணம்‌ வாழ்க்கையில்‌ ஒரு நிச்சய 
மான அம்சமாக இருந்த போதிலும்‌, அது எவ்வளவு துரரம்‌ 
மனிதனுடைய உள்ளுணர்விலே தைத்து அவனுக்கு வாழ்க்‌ 
- கதையின்‌ தத்துவத்தைப்‌ போதிக்கிறது? தரும புத்திரர்‌ நச்சுப்‌ 
பொய்கையில்‌ அச்சரியப்பட்டதுபோல்‌, . வாழ்க்கையிலே. 
மனிதன்‌ ஏன்‌ மரணத்தைப்பற்றிய சிந்தனையே யின்றி 
வாழ்க்கையைச்‌ சதமென்று எண்ணி ஈடுபட்டு நிற்கிறான்‌ 
| en ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமாகத்தானிருக்‌. 
மது: | I ña 


பூணூலை இடமாகப்‌ போட்டுக்கொண்டு, சொட்டச்‌: 
சொட்ட ஈரமாக விருக்கும்‌, வஸ்திரத்துடன்‌ வைதிக காரியங்‌ 
களை முறையாகச்‌ செய்ய ஆரம்பித்தான்‌ இட்டு. அந்த, 
மந்திரங்களும்‌, அவனைச்‌ செய்துகொள்ளச்‌ செய்யும்‌ வேஷங்‌ 
களும்‌; சடங்குக்குத்‌. தயார்‌ செய்யப்பட்டிருந்த சாதனங்‌ 
களும்‌, எல்லாம்‌ ஏதோ வாழ்க்கைக்குப்‌ புறம்பான ஒரு 
விஷயத்தையே அறிவுறுத்துவதாயிருந்தன. a 


வருவதற்கு வேறு பந்துக்கள்‌ விசேஷமாக ஒருவரும்‌ 
.. இல்லை. மகாதேவன்‌ ஒருவன்தான்‌ அவசியம்‌ வரவேண்டிய 
வன்‌. அவன்‌ இரண்டு நாள்‌ கழித்துத்தான்‌ வரமுடியும்‌. அது 
அக்கிரகாரமானபடியாலும்‌, பக்கத்திலிருக்கும்‌ கோவில்‌ 
காரியங்கள்‌ தடைபடாமலிருப்பதற்காகவும்‌, சபேசய்யரின்‌. 
தகனத்தை உடனே செய்யுமாறு அவசரப்படுத்திக்கொண் 
ருந்தார்கள்‌. அதன்படியே சபேசய்யரின்‌ சடலத்தை.” 
எடுத்துக்கொண்டு மயான்த்திற்குப்‌ புறப்பட்டு விட்டார்கள்‌.” 


68 


முன்னதாக நெருப்புச்சட்டியைத்‌ ' தூக்கக்கொண்டு, ட்டு 
போய்க்‌ கொண்டிருந்தான்‌. | | 


மனது பக்குவமடைய, மயானம்‌ ஒரு பெரிய பயிற்ச 
யைக்‌ கொடுக்கிறது. வாழ்க்கையின்‌ உண்மையே மயானத்‌ 
திலேதான்‌ ஆரம்பமாகிறது. அதனால்தான்‌, எந்தப்‌ பரம. 
புருஷனின்‌  உடுக்கையிலிருந்து உலகமும்‌, வேதங்களும்‌, 
சிருஷ்டியும்‌ பிறந்தனவோ, அந்தப்‌ பரமபுருஷன்‌ மரணத்தை 
வெல்லும்‌ தன்‌ தாண்டவத்தைச்‌ சுடலையில்‌ அடிக்கொண் 
டிருக்கரான்‌ போலும்‌! எப்படியும்‌, மரணமும்‌ மயானமும்‌ 
உள்ளத்தை வெகுதூரம்‌ பாதித்திருந்தன கிட்டுவின்‌ 
மனத்தில்‌. அவனுக்கு எந்த அனுபவத்தையும்‌ நன்கு 
வாங்கிப்‌ பதியவைத்துக்‌ கொள்ளும்‌ பாலிய வயது. அகவே 
எதிர்பாராதபடி- ஏனென்றால்‌ இந்த மரணத்தையும்‌. இந்த 
வைபவங்களையும்‌ அவன்‌ எதிர்பார்க்கவில்லை--அன்று 
நேர்ந்த இந்தச்‌ சம்பவம்‌ அவனை உலுக்கியிருந்தது. ்‌ 


வாய்‌ மந்திரங்களை வாங்கிக்‌ கொள்வதும்‌ கொள்ளாதது 
மாக முணுமுணுத்தது. சிதையில்‌ விரட்டிகளின்‌ மேலே 
சபேசய்யரின்‌ சடலம்‌ கடந்தது. அவன்‌ சிதையைச்‌ சுற்றி 
வந்தான்‌. தனக்கு வித்தையையும்‌ ஞானத்தையும்‌ 
கொடுத்து; உலகத்திலே-எண்ணற்ற ஜீவராசிகள்‌ தோன்றி 
மறையும்‌ இந்த உலகத்திலே-ஒரு மனிதனாக ஆக்கிவைத்த 
தன்‌ ஞானாசாரியனுக்கு, தனக்கு அன்பையும்‌, ஆதரவையும்‌ 
காட்டித்‌ தந்தையான பெரியவருக்கு திரும்பத்தான்‌ 
செய்வது என்ன? இதுதான்‌ அவருக்குச்‌ செய்ய நேர்ந்தது. 
அவர்‌ உடலை எரிப்பதற்கு ஒரு சட்டியில்‌ உள்ள நெருப்பைத்‌ 
தானா நான்‌ அவருக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌? மார்பின்‌ 
பக்கத்திலுள்ள வரட்டியை நகர்த்தி வைத்துவிட்டு, 
நெருப்புச்‌ சட்டியிலிருந்த தணலைக்‌ கவிழ்த்தான்‌. சட்டியை 
உடைத்துவிட்டு எல்லோரும்‌ வீடு திரும்பினார்கள்‌. உடைந்து 
போன சட்டியும்‌, உயிர்போன சரீரமும்‌ ஒன்றுதான்‌ . 
போலும்‌. I ட 


வீடு வந்து சேர்ந்தான்‌. உயிரைப்‌ பறிகொடுத்த LL 
போலத்தான்‌ வீடு இருந்தது. அந்த வீட்டிற்கு ஒரு ஒளியைக்‌ 
கொடுத்துக்‌ கொண்டிருந்த சிறந்த ஞானதீபம்‌ அணைந்து 
வீட்டது. உயிரற்ற வெறும்‌ கல்லாலும்‌ மண்ணாலும்‌ ஆன 
வீடு மாத்திரம்‌ இருந்தது. அங்கே அவர்‌ உடல்‌ எரிந்து 
கொண்டிருக்கிறது. ராமதாமத்தையும்‌ பக்தியையும்‌ ஜனங்‌ 

ஆக்கு அலுக்காமல்‌ போதித்த மகானுடைய சரீரம்‌ அங்கே 


69 


கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. கட்டுவிற்கு 
இதையெல்லாம்‌ நினைக்க நினைக்க, தாங்க முடியாத வேதனை 
யைக்‌ கொடுத்தது. இனி அவருடைய குரலை எங்கே கேட்க 
முடியும்‌, சங்கேத்திற்கே ஒரு தூண்போல இருந்து தாங்கி 
வந்த சரீரம்‌ அல்லவா இன்று விழுந்துவிட்டது என்று மற்ற 
வர்கள்‌ சொல்லும்‌ வார்த்தைகளும்‌ காதில்‌ விழும்பொமுது 
அவனுக்கு மேலும்‌ மேலும்‌ ஒரு பிரமை உண்டாகிக்‌. 
கொண்டிருந்தது. 


“ன்னும்‌ கொஞ்ச நாள்‌ இருந்திருக்கலாகாதா! தனக்கு 
உலகத்திலே ஒரு ஸ்தானம்‌ கடைக்கும்‌ வரையில்‌ இருந்‌ 
திருக்கக்கூடாதா! தன்‌ குரு பக்தியைக்‌ காரியத்தில்‌ அவருக்‌ 
குச்‌ செய்து காட்டும்படியான சமயம்வரையில்‌ இருந்திருக்கக்‌ 
கூடாதா! அதற்குப்‌ பிராப்தியில்லை. தனக்கு இதுவரையில்‌ 
ஓர்‌ அறுதலைக்‌ கொடுத்துக்கொண்டிருந்த ஜீவன்‌ போய்‌ 
விட்டது. தான்‌ பழயபடி ஒரு அநாதை. இணி தன்னைத்‌ 
தேடுவதற்கு யார்‌ இருக்கிறார்கள்‌?” ” என்றெல்லாம்‌ நினைத்துப்‌ 
புண்பட்டுக்‌ கொண்டிருந்தான்‌ இட்டு. 

மறுநாள்‌ காலையில்‌ கோண்டி, மண்வெட்டி சூதம்‌ 
மயானத்திற்குப்‌ புறப்பட்டார்கள்‌. முதல்‌ நாள்‌ வாழ்வின்‌ 
. பயங்கரத்தின்‌ ஓர்‌ அம்சத்தைக்‌ கண்டான்‌. மறுநாள்‌ அதை 
விடப்‌ பயங்கரமானதைப்பார்க்க அவன்‌ போய்க்‌ கொண்‌ 
டிருந்தான்‌. உயிருக்கு உயிரானவர்களின்‌ தேகம்‌ எரிந்து 
சாம்பலாகிக்டெக்கும்‌ காட்சி அவனுக்காகக்‌ காத்துக்‌ கிடந்‌ 
தது. புண்ணிய புருஷனான அந்த மகானின்‌ தேகம்‌ எரிந்து 
சாம்பலாகக்‌ கிடந்தது. அஸ்திகள்‌ சாம்பலுக்கு நடுவே 
ஆங்காங்கு சிதறிக்‌ கிடந்தன. பொதுமக்களின்‌ வாழ்க்கை 
யையே, தம்முடைய ஹரிகதைகளினால்‌ தூய்மைப்படுத்த 
முயன்‌றுகொண்டிருந்த அந்தப்‌ புண்ய புருஷனின்‌ தேகத்தி 
லிருந்து மிஞ்சியது இது தானா? கிட்டுவினால்‌ பார்க்கச்‌ சகிக்க 
வில்லை. மனிதன்‌ நடமாட்ட மெல்லாம்‌ பிடி சாம்பலுக்குள்‌ 
அடங்க வேண்டியது தானா? மனிதன்‌ ஆசாபாசங்கள்‌ 
எல்லாம்‌ எரிந்து இப்படியே சாம்பலாக வேண்டியதுதானா? 
மனிதனுடைய இறந்த பிரேதத்தை எரித்துப்‌ புடம்‌ போடு 
வதுபோல, மனத்தை எரித்துப்‌ புடம்‌ போட ஒன்றும்‌ வழி 
யில்லையா? என்ன உலகம்‌! என்ன வாழ்க்கை! வாழ்க்கை ஒரு 
. சாம்பல்தான்‌ என்பதை நினைவூட்டிக்‌ கொள்ளத்தான்‌ 
விபூதியை தினம்‌ குழைத்து இட்டுக்கொள்கிறோம்‌ போலும்‌. 





இரியைகள்‌ எல்லாம்‌ இரமப்படி முடிவடைந்தன. எம்‌. 
பொழுது முடியும்‌ என்று காத்துக்‌ கொண்டிருந்தான்‌ கிட்டு, 
அவனுக்கு சபேசய்யரில்லாமல்‌ அங்கு . இருப்பது மனதில்‌. 
அளவில்லாத ஒரு கசப்பையும்‌ அமைதியின்மையையும்‌ 
- கொடுத்தது. இனித்‌ தனக்கு என்ன ஜோலி! : தருமாம்‌ 
பானின்‌ துக்கத்தைப்‌ பார்க்கும்பொழுது அவனுக்குக்‌ கஷ்ட 
மாகத்தானிருந்தது. இந்த வயோதிக வயதில்‌, அவள்மட்டில்‌ 
தனியாக எப்படி இருக்கப்‌ போகிறாளோ என்ற ஒரு கவலையும்‌ 
. இருந்தது. இருந்தாலும்‌ அவனுக்குக்‌ கொஞ்சகாலம்‌ வேறு 
எங்காவது போய்விட்டு வரவேண்டியதுதான்‌ என்ற 
எண்ணம்‌ உண்டாகி விட்டது. 


. தனக்கு அன்னையும்‌ பிதாவுமாக இருந்துவந்த அந்து 
_ மகான்‌ காலம்‌ ஆனவுடன்‌, அவனுக்கு முதல்‌ தடவையாக 
. இப்பொழுதுதான்‌ தன்‌ ஊரைப்பற்றியும்‌ தாயைப்பற்றியும்‌ 
தீவிரமான எண்ணம்‌ உண்டாயிற்று. தன்னைப்‌ பெற்றவள்‌ 
என்பதற்காவது அவளைப்பற்றிக்‌ கொஞ்சம்‌ நினைக்கவேண்‌ 
டாமா? இவ்வளவு நாள்கான்‌ அவளைப்பற்றி நினையாமலேயே 
காலத்தைக்‌ கடத்தியாகிவிட்ட து. இனித்தான்‌ உலகத்திலே 
எப்படியும்‌ ஜீவித்திருக்க முடியும்‌ என்ற தைரியம்‌ அவனுக்‌ 
இருக்கும்‌ பொமுதாவது தாயைப்போய்ப்‌ பார்க்கவேண்‌ 
டாமா? இவ்வளவுநாள்‌ .கழித்துத்‌ தன்னைத்‌ திரும்பப்‌ 
பார்க்கும்பொழுது அளவிறந்த சந்தோஷத்தை அடைய 
மாட்டாளா? இந்த உலகத்திலே, தன்னைப்‌ பற்றி ஓரு 
பொருட்டாக : நினத்து வருத்தப்படவோ, சந்தோஷப்‌ 
படவோ இருக்கக்கூடிய ஜீவன்‌ அவள்‌ ஒருத்திதானே! ஆகவே 
தான்‌ அவசியம்‌ போய்ப்‌ பார்க்கவேண்டும்‌. தன்‌. மகன்‌ 


nbs வித்வத்தை அடைந்து வருகிறான்‌ என்பதில்‌ சந்தோஷ 


மடைய மாட்டாளா? அவளுக்குச்‌ சங்கீதம்‌ பிடிக்காது 
ஆதலால்‌ தன்னை வெறுப்பாளோ? இருந்தாலும்‌ இவ்வளவு. 
நாள்‌ கழித்துத்‌ தன்‌ பிள்ளையைத்‌ திரும்ப' அடைவதில்‌ 
அவளுக்குச்‌ சந்தோஷம்‌ ஏற்படர்தா? தனக்கு ஒரு அன்பைக்‌ 
காட்டும்‌ ஜீவன்‌ வேண்டாமா? என்றெல்லாம்‌ யோசனை 


Ei 72 


செய்துகொண்டிருந்தான்‌. யோசனை செய்யச்செய்ய அவ 
னுக்கு ஊருக்குப்‌ எண்ன ப அணா ற எண்ணம்‌ தலை a 
ஆரம்பித்தது. 


இரியைகள்‌ எல்லாம்‌ முடிந்து சில நாட்கள்‌ கழித்து, ஒரு 
நாள்‌. தருமாம்பாள்‌ சாவகாசமாக உட்கார்ந்திருக்கும்‌ 
பொழுது தான்‌, அவன்‌ முடிவாகத்‌ தன்‌ தீர்மானத்தைச்‌ 
சொல்லிவிடுவது என்று முடிவு கட்டினான்‌. “அம்மா, நான்‌ 
ஒன்று கேட்கப்‌ போகிழேன்‌, நீங்கள்‌ அதற்கு எனக்கு 
அனுமதி Stau Ah’ என்றான்‌. அவன்‌ என்ன கேட்கப்‌ 
போகிறான்‌ என்பதை தருமாம்பாளால்‌ ஊகிக்க முடிய 
வில்லை. . 


என்னடா கேட்கப்‌ போறே? பிரா அமக அடி 
போட றியே!”” என்றாள்‌. | \ 


“இல்லை என்னை விடை கொடுத்து அனுப்பவேண்டும்‌” * 
Tee. ல்‌ 


அதைக்‌ en அவனுக்கு ner வந்து 
அடைத்தது இவ்வளவு நாள்‌ பழகிய இவர்களைவிட்டு $ 
எப்படிப்‌ போகிறேன்‌ என்று சொல்வது என்பதே அவனுக்கு 


அளவிறந்த துக்கத்தைக்‌ கொடுத்தது. 


அவன்‌ கேட்டது. தருமாம்பாளைத்‌ Dos pocho, 
இது என்ன விபரீதம்‌! ஆச்சரியமா யிருக்கிறதே! இவனும்‌ 
விட்டு விட்டுப்‌ போகப்‌ போகிறானா? என்று நினைத்தாள்‌. 
“ஏண்டா, எங்கேடா போகப்‌ போறொய்‌? உன்னை. யார்‌ 
வரவில்லையென்று அழைக்கப்‌ போகிறார்கள்‌?”' என்றாள்‌. 


கிட்டுவிற்குத்‌ தாயார்‌ இருக்கும்‌ விஷயம்‌ அவளுக்குத்‌ 
தெரியாது. “அம்மா என்னைப்‌ பெற்றெடுத்த தாய்‌ ஒருத்தி 
இருக்கிறாள்‌” என்றான்‌. 


. ₹*“தாயார்‌ இருக்காளா? அடேடே! அதைச்‌ சொல்லவே 
மீல்லையே! இத்தனை நாளாகச்‌ சொல்லாமல்‌ தானே இருந்‌ 
திருக்கிறாய்‌?”* என்றாள்‌. | 


இட்டு அதற்குப்‌ பதில்‌ சொல்லவில்லை. பழைய. வர 
லாற்றை இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ விவரிக்கப்‌ பிரியப்படவில்லை 
“எனக்கு அவர்‌ போனது முதல்‌ மனது சரியாகவேயில்லை. 
கொஞ்சநாள்‌ எங்காவது கூற்‌ றிவிட்டு வந்தால்தான்‌ மனது 
பட்ட redes யும்‌ போலிருக்கிறது” என்றான்‌. .. . | | 


78° 


2. **நான்‌ ' மாத்திரம்‌ தனியாயிருப்பேனாடா' இந்த: 
8 வீட்டிலே? a இருக்க. எனக்கும்தான்‌ ந 1: 
TIME. 


“உங்கள்‌ தங்கையை இன்னும்‌ கொஞ்ச , நாள்‌ இங்கேயே 
இருக்கச்‌ சொல்லுங்கள்‌. மகாதேவனும்‌ இங்கேயே இருக்‌. 
கட்டும்‌. உறவினர்‌ இருந்தால்‌ கொஞ்சம்‌ கவலையை மறக்‌ 
கலாமல்லவா?'' என்றான்‌, உலகத்தில்‌ மிகவும்‌ அனுபவப்‌ | 
பட்டுப்‌ பழக்கமடைந்த வனைப்போல. 


“ஒரு நிபந்தனையின்‌ பேரில்‌ போகலாம்‌. கொஞ்சநாள்‌ 


இருந்துவிட்டு, இங்கே திரும்பி வந்துவிடு. அப்டி த்க்‌ 
போகலாம்‌'” என்றாள்‌, | 


ஏனக்கு அங்கே என்ன ein என்னு 
டையது என்று சொல்லிக்கொள்வது எல்லாம்‌ இந்த மண்‌ 
ணிலேதான்‌ இருக்கிறது. என்‌ மனதைச்‌ சாந்தப்படுத்திக்‌ 
கொள்ளத்தான்‌ நான்‌ போடறேன்‌. ச்‌ வந்து விடு 
கிறேன்‌ ** என்றான்‌. | 


NAH போய்விட்டு வருவத ற்குச்‌ செ லவுக்கு வண்டு, 

யதை எடுத்துக்கொள்ளச்‌ சொன்னாள்‌. ஆனால்‌, அதை 
வாங்கிக்‌ கொள்ளவில்லை இட்டு. வேறு ஒரு பெரிய மனித 
ரிடம்‌ இருபது ரூபாய்‌ கடன்‌ வாங்கியிருந்தான்‌. ஆடையால்‌ 
இந்தத்‌ தொகையை வாங்கிக்‌ கொள்ளவில்லை. 


அவன்‌ அந்த வீட்டை விட்டுப்‌ ண்ட வவ வான்‌ 
அவன்‌ தலை சுற்றியது. இணி அந்த வீட்டிற்குத்‌ திரும்பும்‌. 
சந்தர்ப்பம்‌ வருமோ என்னமோ என்ற சந்தேகம்‌ இட்டுவின்‌ 
மனத்திலும்‌, தருமாம்பாள்‌ மனத்திலும்‌ இருந்துகொண்டு, 
அந்தப்‌ பிரிவை மிகவும்‌ துன்பகரமாகச்‌ செய்துகொண் 
டிருந்தது. தருமாம்பாள்‌ கண்களில்‌ நீர்பொங்கி வழிந்தது. 


இதற்கு முன்பு எத்தனையோ மாணவர்கள்‌ தங்கள்‌ வித்‌. 
யாப்பியாசம்‌. முடிந்து போயிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ 
களைப்‌ போல அல்ல இவன்‌. கிட்டு அந்தக்‌ . குடும்பத்தின்‌ 
அபிமான புத்திரனாக அல்லவா வந்து வளர்ந்துவிட்டான்‌. 
ஆகவே புருஷனை இழந்த உடனேயே இவனையும்‌ அனுப்புவது 
என்பது தருமாம்பாளுக்கு மிகவும்‌ சங்கடத்தை உண்டு 
பண்ணிற்று. 


“நான்‌ சீக்ரெம்‌ வருகிறேன்‌?” என்றான்‌ ட்டு, கழு 
தழுத்த குரலில்‌. -இதைச்‌ சொல்லிவிட்டு வேகமாக நடந்‌ 


re 


தான்‌. அவனுடைய. இதயத்திலுள்ள துக்கமே அவனைத்‌. | 
தள்ளிக்கொண்டு போவது போலிருந்தது. ms pee அ 


இட்டு குதிரை வண்டியிலும்‌, மாட்டு வண்டியிலும்‌, 
_ திற்ில இடங்களில்‌ நடையுமாகப்‌ பிரயாணம்‌ செய்து ஊர்‌ 
வந்து சேர்ந்தான்‌. பத்து வருஷங்களுக்குப்‌ பிறகு தான்‌ 
பிறந்த ஊருக்குத்‌ திரும்பும்பொழுது அவனுக்கு மனத்தில்‌ 
ஏதோ வேதனைசெய்து கொண்டிருந்தது. பத்து வருஷங்‌ 
களுக்கு முன்பு சொல்லிக்‌ கொள்ளாமல்‌ ஊரை விட்டுச்‌ 
சென்றபோது இருந்ததற்கும்‌ இப்பொழுதுள்ளதற்கும்‌ அவன்‌ . 
மனோபாவத்தில்‌ பெரிய மாறுதல்‌ ஏற்பட்டிருந்தது. அன்று 
அவனுக்குப்‌ பெருமை தரக்‌ கூடிய பொருள்‌ ஒன்றும்‌ 


அவனிடம்‌ இல்லை. ஆனால்‌ இன்றே. பத்து வருஷங்களாகது : 


தேடிச்சேர்த்த சொத்து. இருக்கிறது. “அம்மா, . அன்று: 
என்னை மிகவும்‌ கேவலமாக நினைத்தாயே! இதோ பார்‌, நான்‌. 
ஒரு மகா வித்வானிடம்‌ வித்தை கற்றுக்‌ கொண்டிருக்கிறேன்‌... 
உலகத்தில்‌ நானும்‌ ஒரு மனிதன்‌ என்று சொல்லிக்கொள்ள 
என்னிடம்‌ யோக்யதை இருக்கிறது” என்று அவன்‌ தாயை: 
நமஸ்கரித்து அவள்‌ பெருமைப்படுவதைக்‌ கண்டு ஆனந்த. 
மடைய வேண்டுமென்ற ஆசை இருந்தது. அவள்‌ சங்கீதத்‌. . 
தைக்‌. கண்டு. அருவருப்படையக்கூடும்‌. இருந்தாலும்‌ 

தன்னிடம்‌ உள்ள. பாண்டித்யத்தையும்‌, யோக்கியதையும்‌: 
கண்டு நிச்சயம்‌ அவள்‌ பிரியத்துடன்‌ தன்னை வரவேற்பாள்‌. 
தன்னைக்‌ கண்டு பெருமைகொள்வாள்‌ என்ற திடமான அபிப்‌ 
பிராயமும்‌ பின்னோடு வந்தது. “அம்மா, நான்‌ வெறும்‌: 
சதையைத்‌ தூக்கும்‌ சுமைதாங்கியாக இருக்க விரும்பவில்லை. 
நம்‌ குலத்தின்‌ மணிவிளக்காக இருக்க விரும்பித்தான்‌ இந்தக்‌ 
குடும்பச்‌ சொத்தான சங்கேதத்தைச்‌ சம்பாதித்து வந்திருக்‌. 
கிறேன்‌”? என்று. சொல்லி அவள்‌ ஆசியை அடைய விரும்‌ 
பினான்‌. **அம்மா, பத்து வருஷங்களாக, என்னை நினைத்து 
மிகவும்‌ துக்கப்பட்டிருப்பாய்‌. ஆனால்‌, இன்று தான்‌ திரும்பி 
வந்து விட்டேன்‌. உன்னுடைய பத்து வருஷகால துக்கத்தை. 
யும்‌, பட்ட அவஸ்தைகளையும்‌ நீக்கி உன்‌ அந்திய கால வாழ்க்‌ 
கையை, இன்பமும்‌ அமைதியுமுள்ள தாகச்‌ செய்ய நான்‌ வந்து: 
விட்டேன்‌!” என்று சொல்ல வேண்டும்‌ என்றும்‌ நினைத்தான்‌ 
தன்‌ தகப்பனாரையும்‌, தன்‌ தகப்பனாரால்‌, தன்‌ தாயாருக்கு. 
ஏற்பட்ட அவஸ்தைகளையும்‌ நினைக்கும்பொழுது, “அம்மா, 
நான்‌ அப்பாவைப்போல்‌ இருக்கப்போதில்லை. என்னைப்பற்றி: 
எல்லோரும்‌ பெருமையாகவும்‌, மரியாதையாகவும்‌ பேசும்படி. 
யாக வாழ்க்கை நடத்திக்‌ காட்ட நான்‌ திரும்பி வந்திருக்‌. 
கிறேன்‌” என்று சொல்ல விரும்பினான்‌. E | 


75 


போக்கு வண்டி அவன்‌ கிராமத்துக்கு ஒன்றரை மைல்‌. 


= தூரத்திற்கப்பாலுள்ள ரஸ்தாவில்‌ அவனை இறக்கிவிட்டது. 
* அந்த இடத்திலிருந்து அவன்‌ கிராமத்திற்கு, வயல்‌: 


வரப்பிலும்‌ கம்மாய்க்‌ கரையோரமுமாகத்தான்‌ போக 
வேண்டும்‌. வேறு ரஸ்தாக்‌ கிடையாது. அந்த இடத்திற்கு 
வந்தவுடன்‌ அவனை அறியாமலே, அந்த வரப்புப்‌ பாதையைக்‌ 
கால்‌ .நாடிற்று. அந்த மண்ணில்‌ காலை வைத்தவுடனேயே: 
தன்னையறியாமல்‌ அவன்‌ தேகத்திற்கும்‌ இந்த மண்ணுக்கும்‌ 
ஏதோ சம்பந்தம்‌ உண்டு என்று அவன்‌ உணர்ந்தான்‌. பத்து. 
வருஷங்களுக்கு முன்பு அவன்‌ இந்தக்‌ கிராமத்தைவிட்டு: 
வெளியேறிய காலத்தில்‌ அவன்‌ ஒரு குழந்தைதான்‌. அதற்குப்‌ 
பிறகு இப்பொழுது பார்க்கும்பொழுது எல்லாம்‌ புதிதாகத்‌ 
தோன்றியிருந்தால்‌ ஆச்சரியப்‌ படுவதற்கில்லை. பத்து 


> 


மற்றப்படி கிராமத்திலோ, பூமியிலோ. உலகத்திலோ அதிக 
மான மாறுதல்‌ ஏற்பட அவசியமில்லை, ஆகவே கிராமத்தின்‌ 
காட்சிகளெல்லாம்‌ முன்பு இருந்தபடியே இருந்தன. அவன்‌ 


பால்யமான பக்குவமடையாத மனத்தில்‌ பதிந்தும்‌ 


பதியாமலு மிருந்த காட்சிகள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக ஞாபகத்‌. 
திற்கு வந்தன. | 


கம்மாய்க்‌ கரையில்‌ ஏறினான்‌. கம்மாய்க்கரையில்‌, ஒரு 
பனைமரம்‌ உண்டு. அந்தப்‌ பனைமரத்தின்‌ கீழ்‌ அவனும்‌ அவன்‌ 
நண்பர்களும்‌ விளையாடுவது வழக்கம்‌. கரையேறியதும்‌. 
அத்தப்‌ பனைமரத்தைதான்‌ அவன்‌ கண்கள்‌ தேடின, அந்த. 
மரம்‌ இல்லை, அது அவனைத்‌ திடுக்கிடச்‌ செய்தது. கரை 
யோரத்தில்‌ சில குடியானவர்கள்‌. உட்கார்ந்து கொண்டு: 
கொடிக்‌ காலைப்பார்த்துப்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌.. 
புதிதாகப்‌ பிரவேசிக்கும்‌ இட்டுவை வெறிக்க வெறிக்கப்‌' 
பார்த்தார்கள்‌: அவனை ஒருவரும்‌ தெரிந்து கொண்டதாகத்‌. 
தெரியவில்லை. கிட்டுவிற்கும்‌ அவர்களில்‌ ஒருவரும்‌ தெரிந்த 
முகமாகத்‌ தோன்றவில்லை. 7 | 


அக்ரகாரத்தின்‌ மூலை திரும்பினான்‌. தெருவின்‌ தலைப்பில்‌. 
அவ்வூர்ப்‌ பிள்ளையார்‌ கோவில்‌ இருந்தது. அதைத்‌ தாண்டித்‌. 
தான்‌ அக்ரகாரத்திற்குள்‌ நுழையவேண்டும்‌. பிள்ளையார்‌ 
கோவில்‌ வாசற்படியில்‌ இருவர்‌. உட்கார்ந்து கொண்டிருந்‌. 
தனர்‌. ஒருவர்‌ வயதானவர்‌. மற்றவன்‌ ஒரு வாலிபன்‌. 
அந்தப்‌ பெரியவர்‌ கிட்டுவை ஏற இறங்கப்‌ பார்த்தார்‌. 
அவர்‌ முகத்தில்‌ ஆச்சரியமும்‌ திகைப்பும்‌ தோன்‌ றின. 
பக்கத்திலிருந்த வாலிபன்‌ தோளில்‌. தட்டி, கிட்டுவைக்‌. 


76 


கவனிக்கும்படி சமிக்ஞை செய்தார்‌. அவன்‌ ஒரு நிமிஷம்‌ 


.இட்டுவை ஏறிட்டுப்பார்த்தான்‌. கிட்டுவும்‌ அவனைக்‌ . 


கவனித்துப்‌ பார்த்தான்‌. மறுநிமிஷம்‌ AL’ என்று பதறி 


அடித்துக்கொண்டு வந்து கிட்டுவின்‌ கைகளைப்‌ பிடித்துக்‌ 


கட்டிக்கொண்டான்‌. “ராமு, ராமு?” என்றான்‌ கிட்டு. 
அவன்‌ குரல்‌ தழதழத்தது. | | 


பக்கத்திலிருந்த பெரியவரைப்‌ பார்த்து என்ன Gray 


மாமா, என்னைத்‌ தெரியவில்லையா?” என்றான்‌. 
| அவர்தான்‌ அந்தப்‌ பிள்ளையார்‌ கோவில்‌ அர்ச்சகர்‌. 


“தெரியாமல்‌ என்னடா! பத்து வருஷத்திற்கு முன்பு 


பார்‌ த்ததோல்லியோ? சட்டுனு புரியவில்லை. அதற்குத்தான்‌ 
ராமுவைத்‌ தட்டிக்‌ காண்பித்தேன்‌'' என்றார்‌. 


“இட்டு, நீ உயிரோடே இரும்பி வந்து, உன்னைப்‌ 


. பார்க்கும்‌ படியாக ஆயிற்றே, அது நம்பமுடியாத விஷய 
மாகத்தான்‌ இருக்கு.” | | | 


“என்னப்பா இட்டு, இத்தனைநாள்‌ எங்கே போயிருந்தே. ் 


என்ன பண்ணிக்‌ கொண்டிருந்தே என்று கேட்டார்‌ சேஷ 
சாஸ்திரிகள்‌. | | 

| ஆனால்‌ இவர்கள்‌ கேட்கும்‌ கேள்விகளுக்குச்‌. சாவதான 
.மாகப்பதில்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கும்‌ படியான பொறுமை 


dd 


.இட்டுவுக்கு இல்லை. தன்‌ தாயின்‌ சாலில்‌ விழுந்து தமஸ்கரித்து. . 


நிற்கவேண்டும்‌ என்று பொறுமிக்கொண்டிருக்கும்‌ அவன்‌ 


மனத்திற்கு இந்தக்‌ காலதாமதம்‌ பொறுமையை மிகவும்‌. 
சோதனை செய்து கொண்டிருந்தது. அவர்கள்சொல்வதையும்‌. 


கேட்பதையும்‌ காதில்‌ வாங்கிக்கொள்ளாமல்‌ அவன்‌ AST 
காரத்தின்‌ வீடுகளைத்‌ துழாவிக்‌ கொண்டே தன்‌ வீடு இருக்‌ 
கும்‌ இடத்தைப்‌ பார்த்தான்‌. அந்தக்‌ கோவில்‌ வாசலிலிருந்து 
அவன்‌ வீடு நன்றாய்த்‌ தெரியும்‌. ஒரு நிமிஷம்‌ அவன்‌ மனசு 


_தடுக்கிட்டு ஸ்தம்பித்து நின்றது. மறு நிமிஷம்‌ அவன்‌ கண்‌ 


களிலிருந்து கண்ணீர்‌ பெருயெது. அவன்‌ ஆகாசக்‌ கோட்டை 
இடிந்து நொறுங்கி விழுந்ததுபோல, அவன்‌ வீடு இருந்த 


இடத்தில்‌ ஒரு பாழ்தான்‌ இருந்தது. அந்தப்‌ பாழில்‌ 


.எருக்கஞ்‌ செடியும்‌, ஊமத்தஞ்‌ செடியும்‌ தான்‌ முளைத்‌ 
Habs. இரண்டு ஆட்டுக்‌ குட்டிகள்‌ அங்குள்ள புல்பூண்டு 


களை மேய்ந்துகொண்டிருந்தன. அந்தக்‌ காட்சி அவனை ஒரு. 


உலுக்கு உலுக்கிற்று. அவன்‌ வீடு இப்படிப்‌ பாழாய்ப்போய்‌, 


77 


- இருந்த இடம்‌ தெரியாமல்‌ புல்‌ முளைத்துப்‌ போகவேண்டுமா: 
rp என்பது அவனுக்குப்‌ பொறுக்க முடியாத வேதனையைக்‌. 
கொடுத்தது. | 
இவன்‌ . படும்‌ . அவஸ்தையைக்‌ கண்டு அதற்குக்‌. 
காரணத்தை விவரமாகத்‌ தெரிந்தகொள்ள முடியாமல்‌, 
சேஷு சாஸ்திரிகள்‌, *“என்னப்பா கிட்டு, எதை நினைத்து 
இப்படி வருத்தப்படுறொய? உன்‌ வீடு இருக்கும்‌ நிலைமையைப்‌ 
பார்த்தாயா? எப்படியிருந்த வீடு! எத்தனை வித்வத்‌ சிரோ 
மணிகள்‌ வளர்ந்த வீடு! மண்ணோடு மண்ணாகிப்‌ பாழடைந்து 
உடைக்கிறது பார்த்தாயா? $ தான்‌ வந்து அதைப்‌ புதுப்பிக்க 
வேண்டியவன்‌. ஏதோ இவ்வளவு நாள்‌ கழித்தாவது வந்தது 
மேல்தான்‌?” என்றார்‌. | 
இட்டுவிற்கு ஒன்றும்‌ பேசவே தோன்றவில்லை. **என்‌ 
தயார்‌, இப்பொழுது இங்கே இல்லையா? எப்பொழுது இந்த 
ஊரை விட்டுப்‌ போனாள்‌?” என்று கேட்டான்‌. அனால்‌, 
அவன்‌ மனம்‌ மாத்திரம்‌, எந்த அவச்செய்தியைக்‌ கேட்க 
வேண்டி வருமோ என்று நடுங்கிக்கொண்டிருந்தது. சேஷு: 
சால்‌ திரிகள்‌ முகத்தில்‌ தயக்கமும்‌ இரக்கமும்‌ பெருகி 
A வழிந்தன. | | bs 
man, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? அதெப்படி 
ஒரு தகவலும்‌ தெரியாமல்‌ போய்விட்டது உனக்கு? உன்‌ 
தாயார்‌ காலமாகி ஆறு வருஷத்திற்குமேல்‌ இருக்குமே! 
உனக்கு எல்லாம்‌ தெரிந்திருக்கும்னுன்னா நினைத்து நான்‌ 
பேசிக்‌ கொண்டிருக்கிறேன்‌ !*” என்றார்‌. 
கிட்டுவின்‌ தலை சுற்றியது, அவன்‌ நரம்புகளை ஒருவெட்டு: 
வெட்டியதுபோல்‌ இருந்தது. அப்படியே பிள்ளையார்‌ 
கோவில்‌ படியில்‌ உட்கார்ந்தான்‌. அவன்‌ கண்களிலிருந்து 
மறுபடியும்‌ கண்ணீர்‌ பெருக ஆரம்பித்தது. | 


| அவன்‌ வருத்தப்படுவதைக்‌ கண்டு ஆறுதலாக சேஷ: 
சாஸ்திரிகள்‌, “ஏதோ, போனதைப்பற்றி வருத்கப்படுவதில்‌ 
பிரயோசனம்‌ என்ன? நீ நல்ல ஸ்திதிக்கு வந்து நன்றாக. 
இருப்பதைப்‌ பார்த்து விட்டுச்‌ சென்றிருந்தால்‌ அவளுக்கு 
சாந்தி ஏற்பட்டிருக்கும்‌. ஏதோ பகவத்‌ சங்கல்பம்‌ இல்லாமல்‌ 
+ போய்விட்டது. வருத்தப்படாதே. வா, ஆத்துக்குப்போக 
லாம்‌”” என்று எழுந்துகொண்டே அவனைத்‌ தம்‌ வீட்டிற்கு. 
அழைத்தார்‌. ஆசையெல்லாம்‌ நொறுங்கியிருந்த கிட்டுவுக்கு. 
அந்த அழைப்பு ஒரு உற்சாகத்தையும்‌ கொடுக்கவில்லை. 
“எனக்கு என்று ஒரு வீடும்‌, எனக்கு என்று ஒரு தாயும்‌ 
உண்டு என்று இவ்வளவு தூரம்‌ ஓடிவந்தேன்‌. அதுகூட, 


78 


பகவனுக்குப்‌ பொறுக்கவில்லை இனிநான்‌ எங்கு இருந்தால்‌ . 
என்ன? என்று எழுந்திருந்தான்‌. **இந்த மண்தான்‌ எனக்குச்‌ - 
சரீரத்தைக்‌ கொடுத்தது. அதனுடன்‌ வாழ்வு இவ்வளவு 
தான்‌. நான்‌ வித்தையையும்‌ ஞானத்தையும்‌ எங்கே 
அடைந்தேனோ அங்கேயே போகிறேன்‌” என்று சொல்லிக்‌ 
கொண்டே அவர்கள்‌ இருவரிடமும்‌  மரியாதைக்குச்‌ 
சொல்லிக்கொள்ள வேண்டியதைக்‌ கூடச்‌ சொல்லாமல்‌ 
வேகமாகத்‌ திரும்பிச்‌ சென்றான்‌. பரந்த உலகத்தில்‌ தன்னை 
அநாதையாக விட்டுவிட்ட்‌ பகவானிடம்‌ அவனுக்குக்‌ கோபம்‌ . 
தான்‌ வந்தது. முதல்‌ முதலாக உலகமே பெரியதாகி ஏதோ 
யுதிதாகப்பட்டது. இந்தப்‌ பரந்த உலகத்தில்‌ தன்னந்‌ 
தனியனாக இருந்து உலகத்தைப்‌ போராடி ஜயித்து 
முன்னுக்கு வந்தாக வேண்டுமேயென்ற எண்ணம்‌ அவனை 
மிகவும்‌ பலவீனமடையச்‌ செய்தது. இதே கவலையுடன்‌ 
மெதுவாக ரஸ்தாவை நோக்கித்‌ திரும்பி வந்துகொண் 
ருந்தான்‌. | | 


இட்டு கிராமத்திலிருந்து புறப்பட்டவன்‌ சாரைப்‌ 
பாம்பைப்‌ போல நேரே தஞ்சாவூர்‌ வந்து சேர்ந்தான்‌. 
தஞ்சாவூரில்‌ சபேசய்யரின்‌ அத்தியந்த நண்பரான: 
பொன்னையா பிள்ளை என்ற தனவந்தர்‌ இருந்தார்‌. அவரிடம்‌ 
போய்க்‌ கலந்துகொண்டு அவர்‌ யோசனையின்படி தன்‌ வாழ்க்‌ 
கையை நடத்துவது என்று தீர்மானித்தான்‌. பொன்னையா 
பிள்ளை ரசிகர்‌, சபேசய்யரிடம்‌ அளவிறந்த பக்தியும்‌ பிரியமும்‌ 
கொண்டவர்‌. 'சபேசய்யருக்குத்‌ தேவையானபடி பலவிதத்‌ 
இலும்‌ செளகரியங்கள்‌ செய்து கொடுத்தவர்‌. சபேசய்யரிடம்‌ 
அநேகர்‌ வித்தை பயின்று முன்னுக்கு வந்திருந்த போதிலும்‌ 
சபேசய்யரைப்‌ போன்று வித்தையிலும்‌ ஒழுக்கத்திலும்‌ 
முழுமையான யோக்கியதை உடையவராக ஒருவரும்‌ ஆக 
வில்லை என்பது அவர்‌ அபிப்பிராயம்‌. ஆனால்‌, கிட்டுவை 
சபேசய்யருடன்‌ சந்தித்திருந்த சந்தர்ப்பங்களில்‌, கிட்டு 
மற்றவர்களைப்போல அல்ல என்ற எண்ணம்‌ அவருக்குத்‌ 
தோன்றி இருந்தது. அதற்கு ஏற்றவாறு, மற்றவர்களும்‌ 
அத்தகைய அபிப்பிராயத்தையே சொல்லி வந்தனர்‌. 
சபேசய்யரும்‌ கிட்டுவின்‌ யோக்கியதையையும்‌ குண விசேஷத்‌ 
தையும்‌ சலாகித்தே பேசி வந்திருந்தபடியால்‌ பிள்ளையின்‌ 
மனத்தில்‌ கிட்டுவைப்பற்றி உயர்ந்த அபிப்பிராயம்‌ 
பதிந்திருந்தது. கர்நாடக சங்கீதத்திற்கே ஒரு தூண்‌ போல 
இருந்து கொண்டிருந்த சபேசய்யர்‌ காலமானதும்‌, 
பொன்னையா பிள்ளைக்கு மிகவும்‌ மனக்கவலை ஏற்பட்‌ 
ருந்தது. ஆகவே, கிட்டு அவரிடம்‌ போய்த்‌ தன்‌ தற்கால 


79 


வாழ்க்கையைப்ப ற்‌ றி. யோசனை Gee பொழுது, அவருக்கு. 


- யோசனை சொல்ல நெடு நேரம்‌ அகவில்லை. சபேசய்யர்‌ ஞா.ப 


கார்த்தமாகவும்‌, கிட்டுவின்‌ யோக்கியதையை உத்தேசித்தும்‌ 
அவன்‌ முன்னுக்குவர உதவும்படியான சந்தர்ப்பம்‌ கிடைத்‌ 
ததே என்று ஆனந்தம்‌ கொண்டார்‌. .... 

= இருஷ்ணய்யா — gor கிட்டுவை "அப்படித்தான்‌ 
கூப்பிடுவது வழக்கம்‌-—' “நீங்கள்‌ ஒன்றுக்கும்‌ யோசிக்க 


' வேண்டாம்‌. தஞ்சாவூர்தான்‌ சங்கதத்திற்கு தாயகமாக 


இருந்திருக்கிறது. நீங்கள்‌ இங்கேயே என்னுடனேயே 
இருங்கள்‌. உங்கள்‌ புகழ்‌ மேன்மேலும்‌ வளருவதற்கு. இந்த 


. ஊர்தான்‌ சிறந்த இடம்‌ * என்றார்‌. 


கிட்டுவிற்கு என்ன சொல்வது என்று தோன்‌ றவில்லை. 


இருந்தாலும்‌ கேவலம்‌ ஒருவர்‌ தயவில்‌ இருந்து வயிறு 
வளர்ச்கவும்‌ விரும்பவில்லை, ' 


“எனக்கு யோசனை சொல்லி முன்னுக்குக்‌ கெண்டு 


வருவதற்குத்‌ தங்களைத்‌ குவிர வேறு ஒருவருமில்லை. என்‌ 


குருவையும்‌ அவர்‌ பரம்பரையும்‌ உத்தேசித்து எனக்கு எது 
புக்தமென்று சொல்லுகிறீர்களோ அப்படியே செய்யச்‌ 


 சித்தமாயிருக்கிறேன்‌” என்றான்‌ கிட்டு. அவனுடைய உள்‌ 


அந்தரங்கம்‌ பொன்னையா பிள்ளைக்கு விளங்காமலில்லை. 


“நீங்கள்‌. ஒன்றுக்கும்‌ யோூக்க வேண்டாம்‌. வடக்கு 
வீதியில்‌ என்‌ வீடு ஒன்று காலியா யிருக்கிறது. அதில்‌ ஜாகை. 
யாக இருங்கள்‌. உங்களுக்கு ்‌ வேண்டிய நெல்‌ முதலிய 
பொருள்களையும்‌ அனுப்பிவைக்கிறேன்‌. உங்கள்‌ பாட்டைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருக்கிறேன்‌. என்‌ பையனுக்கும்‌ உங்கள்‌ 


பாட்டைக்‌ கேட்கும்‌. சந்தர்ப்பம்‌ ஏற்படட்டும்‌, அவனுக்கும்‌ 


கொஞ்சம்‌ சங்கீத ஞானம்‌ வரவேண்டும்‌ என்பதற்காகவே 


தான்‌ இந்த ஏற்பாடுகளைச்‌ செய்திருக்கிறேன்‌. சபேசய்யரை . 


முன்னிட்டு நீங்கள்‌ இங்கே இருந்து கொண்டிருங்கள்‌. 


தங்களை முன்னுக்குக்‌ OST aa முயற்சியில்‌ சபேசய்யர்‌ 


வாளுக்கு எவ்வளவு அக்கறை இருத்ததோ.. அவ்வளவு 
எனக்கும்‌ உண்டு என்றார்‌. 

‚ALOE பொன்னையா பிள்ளையின்‌. பரிவு மிகுந்த ஆறு 
தலைக்‌ கொடுத்த்து. ஒரு வழியும்‌ தெரியாமல்‌ திரும்பி வந்த. 
அவனுக்கு எதிர்பார்‌ $ தபடியே பொன்னையா பிள்ளை 


புகலிடம்‌ கொடுக்க வந்தார்‌. ஒருவருடைய ஆதரவில்‌ அவன்‌ 


இருக்க விரும்பவில்லையானாலும்‌, தான்‌ கை ஊன்றும்‌ வரை 

யிலாவது அதை ஏற்றுக்கொள்வது என்று தீர்மானித்தான்‌. 

hs குன்‌ வாழ்க்கையின்‌ oF ee 
குஞ்சாவூரில்‌ an | | 


19 





கஞ்சாவூரில்‌ வசிக்க ஆரம்பித்த ஒரு வாரம்‌ கழித்து 
திருவையாற்றுக்குப்‌ போனான்‌. தருமாம்பாள்‌ ALGO 


பார்த்தவுடன்‌ அச்சரியமும்‌ சந்தோஷமும்‌ அடைந்தாள்‌. . . 


திட்டுவிடமிருந்து க்ஷேமலோாபங்களை அறிந்ததும்‌ அவனிடம்‌ 
அனுதாபம்‌ அதிகமாயிற்று. தாயார்‌ இருப்பதைச்‌ சொல்லா 
மலே இருந்துவிட்டு, வித்தை யெல்லாம்‌ முடிந்து அவளைக்‌ 
காணப்போகும்‌ பொழுது அவள்‌ இறந்ததைக்‌ கேட்க 
நேர்ந்தது என்ற செய்தி அந்த அம்மாள்‌ மனத்தை இளகச்‌ 
செய்தது. இருந்தாலும்‌ எப்படியும்‌ திரும்பி வந்துவிட்டானே 

என்பதில்‌ ஒரு மகிழ்ச்சியும்‌ இல்லாமல்‌ இல்லை. . 


“ஏண்டா தஞ்சாவூரிலா : ஜாகை அமர்த்தியிருக்கே?? ? 
என்றாள்‌. குழந்தையைப்‌ போல வளர்ந்த கிட்டு திருவையாற்‌ 
றுக்கு வரவேண்டியதுதானே. அவன்‌ தன்னை விடுவித்துக்‌ 

கொள்ளப்‌ பார்க்கிறானா? என்று சந்தேகப்பட்டுக்‌ கேட்டது 
போல்‌ இருந்தது அந்த வார்த்தை. | 


“நான்‌ எவ்வளவு நாள்‌ அம்மா சிறு பிள்ளையாகவே 
இருப்பது? இவ்வளவு நாள்‌ பெரியவர்‌ ஆதரவிலேயே 
இருந்தாகி விட்டது. இனி நான்‌ வயது வந்த பருவத்தில்‌ 
- வாழ்க்கையில்‌ முண்டிக்கொண்டு வரவேண்டியவன்‌ தானே?!” 
என்றான்‌. E | = 

எத்தனையோ வித்யார்த்திகள்‌ சபேசய்யரிடம்‌ வித்தை. 
கற்றுக்கொண்டு போயிருக்கறோர்கள்‌. அவர்கள்‌ வித்தை 
முடிந்ததும்‌, வேற்று மனிதர்களாகப்‌ போய்‌ விட்டார்கள்‌. 
ஆனால்‌ கிட்டுவிடம்‌ தருமாம்பாளுக்கு ஓர்‌ அலாதியான 
வாஞ்சை இருந்தது. ஆகவே, தங்கள்‌ குடும்பத்துடன்‌ அவன்‌ | 
தொடர்பு அறுந்து போகாதபடிச்‌ செய்ய அவள்‌ ஒரு. 
திட்டமும்‌ போட்டிருந்தாள்‌. அதைச்‌. சொல்லாமலேயே, 
“சரி, உனக்கு வித்தை முடிந்தது. நீ பெரியவனாதிவிட்டாய்‌. 
பெரிய மனிதனாகப்‌ போகிறாய்‌, தனியாக இருக்கப்‌ போகிறாய்‌. 
நான்தான்‌ அவரையும்‌ இழந்து, உன்னையும்‌ போக வீட்டு 


81 
விட்டுத்‌ தனியாக இருக்கிறேன்‌” என்று சொல்லும்‌ பொழுது 
அவள்‌ கண்களிலிருந்து கண்ணீர்‌ பெருக ஆரம்பித்தது. 


“அம்மா, நான்‌ தனியாகப்‌ போகவில்லை. நான்‌ 
தஞ்சாவூர்‌ வந்ததற்குக்‌ காரணமே, உங்கள்‌ அருகாமையில்‌ 
இருப்பதற்காகத்தான்‌. உங்களைத்‌ தவிர வேறு யார்‌ கதி 
எனக்கு?” என்றான்‌. 

அவன்‌ சொன்னதில்‌ உள்ள அந்தரங்க சுத்தி அந்த 
அம்மாளுக்கு ஆறுதலையும்‌ திருப்தியையும்‌ அளித்தது. 
“நீலா, Bar” என்று கூப்பிட்டாள்‌. கிட்டு திகைத்து 
நின்றான்‌. இட்டு ஊருக்குப்போன பிறகு தருமாம்பாளின்‌ 
தங்கையும்‌, தங்கை பெண்ணும்‌ திருவையாற்றுக்கு வந்திருந்‌ 
தார்கள்‌. கிட்டு யோசரிப்பதைப்‌ பார்த்து, அவர்கள்‌ 
வந்திருப்பதைத்‌ தெரிவித்தாள்‌. 


நீலா வந்தாள்‌. கதவோரம்‌ நின்றுகொண்டிருந்தாள்‌. 
“por, கிட்டுவுக்கு நமஸ்காரம்‌ பண்ணு!” என்றாள்‌ . 
குருமாம்பாள்‌. 


தான்‌ ஒரு பெரிய மனிதன்‌ போலத்‌ தன்னை நமஸ்கரிக்கச்‌ 
சொல்லுகிறாளே என்று-அந்தப்‌ பெண்ணைச்‌ சங்கோசத்துடன்‌ . 
கடைக்‌ கண்ணால்‌ பார்த்துவிட்டு, சற்று கூச்சப்‌ பட்டுக்‌ 
கொண்டான்‌ கிட்டு. நீலா நமஸ்கரித்து . விட்டு, ஓரக்‌ 
கண்ணால்‌ அவனைப்‌ பார்த்து விட்டு, வேகமாக உள்ளே போய்‌ 
விட்டாள்‌. அவளுக்கு வயது பன்னிரண்டு தானிருக்கும்‌. 
நிறம்‌ சற்றுக்‌ கருப்பு. ஆனால்‌ முகத்தில்‌ மிளிர்ந்த களையும்‌, 
புத்திசாலித்தனமும்‌, ஒரு விசேஷ அழகைக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருந்தன. 


“அவள்தான்‌ அப்பா, உன்‌ ஆம்படையாள்‌'' என்றாள்‌ 
தருமாம்பாள்‌. ne 


இதற்கு முன்பே, சயேசய்யர்‌ க்கும்‌ பொழு 
தங்கை பெண்ணைக்‌ கிட்டுவிற்கு ர. ee 
பற்றி பேச்செடுத்திருக்கிறாள்‌. சபேசய்யர்‌ அகக்ேபிக்க 
வில்லை. “கிட்டு சிறு பையன்தானே? போகட்டும்‌?” என்று 
சொல்லி வைத்தார்‌. தருமாம்பாள்‌ மனத்தில்‌ மட்டும்‌ அந்த 
எண்ணம்‌ வேரூன்றி விட்டது. குணசாலியும்‌, புத்திசாலியு 
மான கிட்டுவிற்குப்‌ பிற்காலம்‌ நன்றாக இருக்கும்‌ என்பதை 
ஊகித்து அவனுடன்‌ நீலா, இன்பமாக வாழக்கூடும்‌ என்று 
தர்மானித்திருந்தாள்‌. | 
6 


a 
கிட்டு, பேசாமல்‌ மெளனமாக உட்கார்ந்திருப்பதைப்‌ 
பார்த்து, “என்னடா பேசாமல்‌ இருக்கே; இஷ்ட 
மில்லையோ??” என்றாள்‌. 


அந்தக்‌ காலத்தில்‌, இல்லறம்‌ என்பது வாழ்க்கையின்‌ 
தருமமாக நினைக்கப்பட்டு வந்தது. ஆண்‌ பெண்‌ உறவில்‌, 
சிற்றின்பம்‌ என்னும்‌ அஸ்திவாரம்‌ பாதாளத்தில்‌ மறைந்து 
தான்‌ இருக்கும்‌. மணவாழ்க்கை காம விகாரத்தையே அடிப்‌ 
படையாகக்‌ கொள்ளவில்லை. இல்லறம்‌ என்பதே தருமமாகக்‌ 
கருதப்பட்டு வந்தபடியால்‌, விருப்பு வெறுப்புகளுக்கு மீறியே 
அது இருந்தது. இல்லறத்தில்‌, மனது ஒருமைப்‌ பட்டுவிட 
டால்‌, எந்தப்‌ பெண்ணும்‌ எந்த ஆணும்‌ இன்பமாக வாழ. 
முடியும்‌ என்பதை அவர்கள்‌ அனுபவத்தில்‌ கண்டிருந்தார்கள்‌ 
கிட்டுவுக்கு விருப்பு வெறுப்புகள்‌, ஒன்றும்‌ குறுக்கே நிற்க 
வில்லை. இவ்வளவு சீக்கிரத்தில்‌ இதை அவன்‌ எதிர்‌ பார்க்க. 
வில்லை. அதுதான்‌ பிரமித்து நின்றான்‌. Be 


“என்னடா பேசாமல்‌ இருக்கே, கருப்பாயிருக்குன்னா 
பார்க்கிறே??? என்றாள்‌ கிண்டலாக. 


திட்டு பிறகுயோசிக்கவில்லை. “அம்மா நான்‌ என்ன 
சொல்வற்கு இருக்கிறது? நீங்கள்‌ தான்‌ எனக்குத்தாயார்‌ 
தந்‌ைத குரு எல்லாம்‌. உலகத்திலே நீங்கள்தான்‌ எனக்கு 
ஒரு பந்து. நீங்கள்‌ எனக்குப்‌ பார்த்துச்‌ செய்வது எனக்கு 
நன்மையாக இல்லாமலா போகும்‌. நீங்கள்‌ காலால்‌ 
்‌ சொன்னதை நான்‌ தலையால்‌ செய்யக்‌ கடமைப்பட்டவன்‌. 
என்னுடைய சுகதுக்கத்தில்‌ அக்கறைகாட்ட வேறுயார்‌ 
இருக்கிறார்கள்‌?” என்று சொல்லிக்கொண்டே நமஸ்கரித்‌ 
தான்‌. ல 

அவன்‌ சொன்ன வார்த்தைகள்‌ அந்த அம்மாளின்‌ 
இளகிய மனத்தை மேலும்‌ குழையச்‌ செய்தது. . = 


“உன்னுடைய குணத்துக்கும்‌, புத்திசாலித்‌ தனத்துக்கும்‌ 
ஏற்றது போல்‌ நீ முன்னுக்குவந்து பார்க்கணுங்கிறது என்‌ 
அசை. குழந்தை நீலாவுக்கும்‌ வேறு ஆதரவு இல்லை. உன்‌ 
“கையில்‌ ஒப்படைத்தால்தான்‌ பிற்காலத்தில்‌, செளகரியமா 
_யிருப்பர்ள்‌ என்று எண்ணிச்‌ சொன்னேன்‌. நீ கல்யாணம்‌ 
செய்து கொண்டால்‌, எனக்கு. மிகவும்‌ நிம்மதியாக 
இருக்கும்‌”? என்றாள்‌. 


உ நங்கள்‌ ஆசீர்வாதம்‌ எனக்கு நிரம்பவேண்டும்‌!?* 





13 





தஞ்சாவூரில்‌ கந்தசுவாமி பாகவதர்‌ என்று ஒருவர்‌ இருந்‌ 
தார்‌. அவர்‌ ஒரு சுப்ரமண்ய ஸ்வாமி பக்தர்‌. வருஷந்‌ 
தோறும்‌ கந்த சஷ்டி உற்சவம்‌ வெகு விமரிசையாக நடத்து 
வார்‌. அதற்குப்‌ பல ஊர்களிலிருந்தும்‌ பிரபல வித்வான்கள்‌ 
வந்திருந்து கச்சேரிகள்‌ செய்து இரண்டு மூன்று நாள்‌ தங்கி 
யிருந்து விட்டுப்‌ போவது வழக்கம்‌. பாகவதர்‌ பழுத்த 
ஞானஸ்தர்‌. அவரிடம்‌ எல்லா வித்வான்களுக்கும்‌ அளவிறந்த 
மரியாதை உண்டு. எந்தச்‌ சிறந்த வித்வானும்‌ அங்குவந்து 
பாடிவிட்டுப்‌ போகத்‌ தட்டிச்‌ சொன்னதில்லை. 
கிட்டு தஞ்சாவூரில்‌ பொன்னையா பிள்ளையின்‌ ஆதரவில்‌ 
குடியேறிய வருஷத்திலும்‌ த்‌ கந்தசஷ்டி விழாவை 
வழக்கம்‌ போல்‌ நடத்தினார்‌. உற்சவத்‌ ரலையில்‌ ஆரம்‌ 
பிக்கும்‌ கச்சேரிகள்‌ இரவு இரண்டு மணிவரையில்‌ மாறி மாறி 
நடந்து கொண்டேயிருக்கும்‌. இரவு ஒன்பது மணிக்குத்தான்‌ 
சிறந்த வித்வான்களின்‌ கச்சேரி தக்க பக்க வாத்தியங்களுடன்‌ 
நடக்கும்‌. பூஜை சாப்பாடு, எல்லாவற்றையும்‌ முடித்து 
விட்டு, அந்தக்‌ குளிர்ந்த வேளையில்‌ பனியையும்‌ பொருட்‌ 
படுத்தாமல்‌ ஜனங்கள்‌ சலிக்காமல்‌ சங்கதம்‌ கேட்டுக்‌ கொண்‌ 
டிருப்பார்கள்‌. | 
அந்த வருஷம்‌ இரண்டாவது நாள்‌ உற்சவத்திற்கு ஒரு 
Anis வித்வானின்‌ கச்சேரி ஏற்பாடாகியிருந்தது. அவர்‌ 
வருவார்‌ என்று மாலைவரையில்‌ எல்லோரும்‌ நிச்சயமாக 
நம்பியிருந்தார்கள்‌. ஆனால்‌ இரவு ஏழுமணிக்கு, அவர்‌ 
குடும்பத்தில்‌ ஏ ற்பட்ட ஏதோ அசெளகரியத்தினால்‌ அவருக்கு 
வர இயலாது என்று ஆள்மூலம்‌ சொல்லி அனுப்பிவிட்டார்‌. 
அதற்குப்‌ பதிலாக வேறு யாரையாவது பாடச்‌ சொல்ல 
வேண்டும்‌. கந்தசுவாமி பாகவதர்‌ அதற்காக வருந்தவில்லை. 
எவ்வளவோ வித்வான்கள்‌ வந்திருக்கிறார்கள்‌. வேறுயாரை 
யாவது பாடச்‌ சொல்லலாம்‌ என்று இருந்துவிட்டார்‌. 
னால்‌, யொன்னையாபிள்ளக்கு இந்தச்‌ சந்தர்ப்பத்தை 
நழுவவிட விருப்பமில்லை. கந்தசுவாமி பாகவதரிடம்‌ 


85 


re “5h கிருஷ்ணய்யாவைப்‌ பாடச்‌. சொன்னால்‌ 
என்ன? என்றார்‌. | 


கந்தசுவாமி பாகவதர்‌ சற்றே மெளனமாக இருந்தார்‌. 
அவர்‌ அதை ஆமோதிக்க மாட்டாரோ என்று எண்ணிய 
பொன்னையா பிள்ளை இளம்‌ வித்வானுக்கும்‌ சந்தர்ப்பம்‌] 
கொடுத்து முன்னுக்குக்‌ கொண்டுவர வேண்டியது அவசியந்‌.| 
தானே?” என்றார்‌. | 


கந்தசுவாமி பாகவதர்‌ திருவையாற்றுக்கு ஸ்ரீராம்‌ Bau 
யின்‌ போது வந்திருந்தார்‌. கிட்டு பாடியதைக்‌ கேட்டிருந்‌. 
தார்‌. இருந்தாலும்‌ பிரபல பக்கவாத்திய வித்வான்‌ ௧ளுடன்‌! 
சமாளித்துப்பாட முடியுமா? அந்தப்‌ பெரிய வித்வான்கள்‌ 
இந்தச்‌ சிறுபையனுக்கு வாசிக்க ஒப்புக்கொள்வார்களா? 
என்பதைத்தான்‌ யோசித்தார்‌. பொன்னையா பிள்ளையைப்‌ 
பார்த்து “*பக்கவாத்தியக்காரார்கள்‌ முரட்டு ஜாம்பவான்‌ 
களாயிற்றே, அவர்கள்‌ ஆமோதிப்பார்களோ என்னவோ??? 
என்றார்‌. | on 


பொன்னையா பிள்ளை சொன்னார்‌; நீங்கள்‌ பார்த்தச்‌ 
சொல்லும்‌ பொழுது அவர்கள்‌ மீறிப்‌ பேசுவார்களா என்ன? 
நீங்கள்‌ ஏற்பாடு செய்யுங்கள்‌” என்றார்‌. 


எதற்கும்‌ ஒரு வார்த்தை கேட்டுவிடலாம்‌ என்று, பிடில்‌ 
வாத்தியக்காரரையும்‌ மிருதங்கக்காரரையும்‌ கூப்பிட்டுக்‌ 
. கேட்டார்‌ பாகவதர்‌. பிடில்காரர்‌, அந்த வாத்தியத்தை 
இப்படித்தான்‌ கையாளவேண்டும்‌ என்று சொல்லி 
நிர்த்தாரணம்‌ செய்யும்‌ சக்தி வாய்ந்தவர்‌. அவர்‌, “யாரா 
யிருந்தால்‌ என்ன? யோக்கியதை யிருந்தால்‌ அரங்கத்திற்கு 
வரவேண்டியதுதானே, நன்றாகப்போடுங்கள்‌. எனக்‌ கு 
ஆக்ஷேபணை யில்லை”? என்று சொல்லிவிட்டார்‌. மிருதங்கக்‌ 
காரரும்‌ அந்தக்‌ காலத்தில்‌ பிரதான ஸ்தானம்‌ வகித்தவர்‌ 
தான்‌. இருந்தாலும்‌ அவருக்கு அகங்காரம்‌ உண்டு. ஆகவே 
அவரை எல்லோரும்‌ கர்வி என்று சொல்லி வந்தார்கள்‌. 
கொஞ்சமேனும்‌ தாட்சண்யமின்றி எடுத்தெறிவது போலப்‌ 
"பேசும்‌ குணம்‌ படைத்தவர்‌. அவர்‌ என்ன சொல்வாரோ 
என்ற சந்தேகம்மட்டும்‌ பாகவதருக்கு உண்டு. இருந்தும்‌ 
- சொல்லிவைத்தார்‌. இதைக்‌ கேட்டதும்‌, மிருதங்கவித்வான்‌ 
மிகுந்த ஆச்சரிய மடைபவர்போல, முகத்தைச்‌ சுளித்துக்‌ 
கொண்டார்‌. **அவனுக்கு மேடையிலே உட்காரத்‌. 
தெரியுமா?” என்றார்‌. 


..86 


பாகவதருக்கு அவரைச்‌ சரியானபடி மட்டந்தட்ட 
வேண்டு மென்று தோன்றியது. அவனுக்கு உட்காரவும்‌ 
தெரியும்‌. பக்கவாத்தியக்காரர்களைத்‌ தக்கபடி நடத்தவும்‌ 
தெரியும்‌”” என்று சொல்லிவைத்தார்‌. 


₹₹அடே அவ்வளவு பெரியவனா அவன்‌? சரி பார்ப்போம்‌. 
யாடச்சொல்லுங்கள்‌” என்றார்‌. அப்படியே கச்சேரி ஏற்பா. 
டாகி விட்டது. | ‘iid 


இதற்குள்‌ சபேசய்யருடைய சிஷ்யன்‌ ஒருவன்‌ பெரிய 
பக்க வாத்தியங்களுடன்‌ பாடப்போவதாக எல்லோருக்கும்‌ 
தெரிந்துவிட்டது. சபேசய்யருக்கு சிறு பையனான. ஒரு 
சிஷ்யன்‌ இருப்பதாகவும்‌, அவனிடம்‌ சாதாரணமாகக்‌ காண . 
முடியாத வித்வத்‌இருப்பதாகவும்‌ பராபரியாக அனேகருக்குத்‌ 
தெரிந்திருந்தது. அந்தப்‌ பையன்தான்‌ இன்று பெரிய பக்க 
வாத்தியங்களுடன்‌ பாடப்‌ போகிறான்‌ என்பதை அறிந்ததும்‌ 
ஜனங்கள்‌ அவலுடன்‌ வந்து கூடினார்கள்‌. es 


கிட்டு வந்து மேடை நடுவில்‌ உட்கார்ந்தான்‌. பகவானை 
யும்‌ குருவையும்‌ தியானித்தான்‌. பக்கவாத்தியக்காரர்கள்‌ 
பெரியவர்கள்‌ என்பதைக்‌ காட்டிக்‌ கொள்ளும்படி நடந்து . 
கொண்டான்‌. ஆனால்‌, மிருதங்க வித்வான்‌, **இவன்‌ என்ன 
ஒரு சுண்டைக்‌ காய்ப்‌ பயல்‌. இவன்‌ மறுபடியும்‌ மேடையில்‌ . 
ஏருதபடி செய்கிறேன்‌ und!’ என்று சொல்லும்‌ தோரணை. 
யில்‌. வெகு அலட்சியமாக, அவனை மதிக்காத தோரணையில்‌ . 
நடந்துகொண்டார்‌. பிடில்‌ வாத்தியக்காரர்‌, “வித்தைக்கு. 
வயது முக்கியமல்ல” என்று நினைப்பதுபோல்‌, மரியாதையாக 
வும்‌ வித்தியாசமின்றியும்‌ நடந்துகொண்டார்‌. மிருதங்க 
வித்வானின்‌ ஓரு அலட்சியம்‌ எல்லோர்‌ கவனத்தையும்‌ 
இமுக்கும்படியாக வெட்ட வெளிச்சமாக இருந்தது. இட்டு, 
“இருக்கட்டும்‌; பகவான்‌ என்னைக்‌ கைவிடமாட்டார்‌”? 
என்று நினைத்துக்கொண்டே, *வாதபி கணபதிம்‌” என்று 
ஆரம்பித்தான்‌. — | 


கூட்டத்திலிருந்த கசமுசப்புச்‌ சப்தம்‌ ஓய்ந்தது. கணீ 
ரென்று வந்தது கிட்டுவின்‌ குரல்‌. குளுமையும்‌, மெளனமும்‌ 
நிறைந்த” அந்த இரவிலே, அமிருத தாரையைப்போல 
பெருகி வந்தது, கிட்டுவின்‌ பாட்டு. இது மனிதன்‌ பாடும்‌ 
பாட்டா! அல்லது கந்தர்வ கானமா என்று வியப்புறும்படி, 
கீர்த்தனம்‌, ராகம்‌, நிரவல்‌ ஸ்வரம்‌ எல்லாவற்றிலும்‌ தன்‌ 
கைவரிசையைக்‌ காட்டிக்கொண்டே வந்தான்‌, பிடில்‌ 
வித்வான்‌ மெய்மறந்து “பலே, பலே”” என்று சொல்லிக்‌ 


87 


கொண்டே பிரம்மானந்தத்துடன்‌. வாசித்து வந்தார்‌. . 
பொன்னையா பிள்ளை ஆனந்தக்‌ கண்ணீர்‌ பெருக்கி வந்தார்‌. 
கந்தசுவாமி பாகவதருக்கு ஒன்றுமே புரியவில்லை. சங்கீத 
வெள்ளத்தில்‌ மூழ்கித்‌ தத்தளித்தார்‌. மிருதங்க வித்வான்‌ 
கச்சேரி போகும்‌ தோரணேயில்‌ பாடகனுடைய யோக்கியதை 
யைத்‌ தெரிந்து கொண்டார்‌. “ஏதோ பையன்‌ சாதகம்‌ 
பண்ணியிருக்கான்‌'' என்ற எண்ணம்‌ உண்டாயிற்று. தாம்‌ 
லேசாகவும்‌ அலட்சியமாகவும்‌ நினைத்த இடத்தில்‌, போற்றும்‌ 
படியாக வித்‌ தயிருப்பதில்‌ ஒரு அசூயையும்‌ உண்டா யிற்று. 
“கொஞ்சம்‌ பதம்‌ பார்க்காவிட்டால்‌ பையன்‌ மிஞ்சினாலும்‌ 
மிஞ்சி விடுவான்‌ ' என்ற எண்ணம்‌ உண்டாயிற்று. de 
இட்டு ஒரு கீர்த்தனத்திற்கு ஸ்வரம்‌ பாடிக்கொண்டிருந் 
தான்‌. அவன்‌ எடுத்துக்கொண்டிருந்த காலப்‌ ப்ரமாணம்‌ 
எக்கச்சக்கமாகவும்‌ இடைஞ்சலாயுமுள்ளது. மிருதங்க வித்‌ 
வான்‌ இதுதான்‌ சமயம்‌ என்று யோசித்தார்‌. கிட்டுவை 
நோக்கி “அம்பி, அதைத்‌ திரிகாலப்படுத்திவிடேன்‌ !”” 
என்றார்‌. அதாவது எடுத்துக்கொண்ட காலத்திற்கு மேல்‌ 
காலமும்‌ கீழ்க்‌ காலமும்‌ ஸ்வரத்தில்‌ பாடச்‌ சொன்னார்‌; 
பிடில்காரர்‌ கந்தசுவாமி பாகவதரைப்‌ பார்த்தார்‌. மிருதங்க 
வித்வானின்‌ நோக்கம்‌ இருவருக்கும்‌ புரிந்துவிட்டது. இதில்‌ 
வெற்றிகாண முடியுமா? என்று பயந்ததே அவர்கள்‌ பார்த்‌ 
துக்கொண்டதற்குக்‌ காரணம்‌. ஆனால்‌ கிட்டு தயங்கவில்லை. 
கொஞ்சமும்‌ கவலையைக்‌ காட்டிக்கொள்ளாமல்‌, “ADO 
| கென்ன, பேஷாப்‌ பாடுகிறேன்‌. - நீங்களே கேட்கிறபொழுது 
பாடவேண்டாமா??” என்று சொல்லிவிட்டு, அவர்‌ கேட்டுக்‌ 
. கொண்டபடியே, மேலும்‌, கீழும்‌ லயம்‌ ஒரு துளிக்கூடப்‌. 
பிசசாமல்‌, ராகச்சாயை பரிபூரணமாக இருக்கும்படியான 
ஸ்வரக்‌ கோர்வைகளினால்‌ பாடிக்காண்பித்தான்‌. அவன்‌ பாடி 
முடிந்ததும்‌ பிடில்காரர்‌ அவன்‌ கைகளை அப்படியே கட்டிக்‌ 
கொண்டார்‌. அவருக்குச்‌ சந்தோஷம்‌ தாங்க முடியவில்லை. 
ஜனங்களின்‌ உற்சாகமும்‌ அப்படியே பொங்கிக்கொண்டு 
வந்தது. ஆனால்‌, மிருதங்க வித்வான்‌ முகத்தில்‌ மாத்திரம்‌ 
உற்சாகம்‌ இல்லை. அவர்‌ முகம்‌ “கடு கடு” வென்றிருந்தது. 
AL GANG ஒரு யோசனை தோன்றியது. **அவர்‌ என்‌ 
னைப்‌ பரீட்சை பார்த்துவிட்டார்‌. நான்‌ அவரைப்‌ பரீட்டுக்‌ 
கதிறேன்‌'” என்ற எண்ணத்துடன்‌, பல்லவி வரும்‌ பொழுது, 
காலத்தை மாற்றி அனுலோமம்‌ பிரதிலோமம்‌ செய்து, நடை 
யின்‌ போக்கில்‌ காலப்ரமாணத்தைக்‌ காட்டாதபடி, ஸ்வரங்‌ 
களைப்பாடி, மிருதங்கக்காரரைப்‌ பார்த்து “நடக்கட்டுமே”? 
என்றான்‌. கிட்டு கையினால்‌ தாளம்‌ போடாமல்‌ மனதிற்‌ 


88 


குள்ளேயே போட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. திடீரென்று 
சொல்லவும்‌ வித்வான்‌ ஒரு முறைப்பு முறைத்துவிட்டு, ஒரு. 
நிமிஷம்‌ சந்தேகத்துடன்‌ தயங்கிவிட்டு, பிறகு சமாளித்துக்‌ 
கொண்டு வாசிக்க ஆரப்பித்தார்‌. ஒரு திருப்புத்‌ திருப்பித்‌ 
தாளத்தைபய்‌ புரட்டும்‌ பொழுது தாளம்‌ தவறிவிட்டது. 
வந்து சேரவேண்டிய இடத்துக்கு வரவில்லை. யானைக்கும்‌ 
அடி சருக்கும்‌ அல்லவா? அதைக்‌ கவனித்து **பலே”” என்றான்‌ 
கிட்டு. வித்வானின்‌ சப்த நாடியும்‌ விழுந்துவிட்டது. பிடில்‌ 
வித்வானும்‌ பாகவதரும்‌ உள்ளூர ரசித்தார்கள்‌. ஆனால்‌ 
ஒன்றையும்‌ வெளிச்குக்‌ காட்டிக்‌ கொள்ளவில்லை, 


கச்சேரி முடியப்போகும்‌ சமயம்‌, கந்தசுவாமி பாகவதரி 
எழுந்திருந்தார்‌. மோகனாஸ்திரத்தனால்‌ கட்டுப்பட்டவர்‌ 
பாலத்தான்‌ தோன்றினார்‌ அவர்‌. **இவன்‌ சாதாரணப்‌ 
பாடகன்‌ அல்ல. சங்கே உலகிற்கே புகழைத்‌. தேடிக்‌ 
கொடுக்கப்போகும்‌ சிரோமணி” என்ற எண்ணம்‌ திண்ண . 
மாக அவர்‌ மனத்தில்‌ விழுந்துவிட்டது. எழுந்திருந்து 
பேசனார்‌. **நீங்கள்‌ இப்பொழுது கேட்ட சங்தேத்திற்கு 
நான்‌ உபசாரம்‌ சொல்லப்‌ போனால்‌ அது வெறும்‌ அசம்பா 
விதமாகும்‌. சங்கீதம்‌ அனுக்ரஹவித்தை. பகவத்‌ அனுக்ர 
ஹத்தால்‌ இந்தப்‌ பையனுக்கு இப்படிப்பட்ட வித்வத்‌ 
ஏற்பட்டிருக்கிறது, என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. என்‌ 
னிடம்‌ பணம்‌ இருந்தால்‌ கனகாபிஷேகம்‌ செய்திருப்பேன்‌. 
ஆனால்‌, இப்படிப்பட்ட சங்கதத்திற்குப்‌ பணத்தை வாரிக்‌ 
கொட்டிவிட்டால்‌ மாத்திரம்‌ ஈடாகிவிடுமா? முடியாது. 
உலகத்திலே எல்லாவற்றையும்விட நான்‌ போற்றும்‌ வஸ்து 
ஒன்று இருக்கிறது. அதை நான்‌ யாருக்குக்‌ கொடுப்பது 
என்று யோசித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. அதற்குப்‌ பாத்தி 
யதைப்பட்டவனை இன்றுதான்‌ கண்டுபிடித்தேன்‌. அது ஒரு 
தம்புரா. அதை எனக்கு ஒரு வட தேசத்து சங்கீத வித்வான்‌ 
கொடுத்தார்‌. அவர்‌ ஒரு சங்கத யோக, சங்கீதத்திற்‌ 
காகவே வாழ்நாளைக்‌ கடத்தியவர்‌. அவர்‌ பாடும்பொழுது, 
உலகமே அசைவதை நிறுத்திவிட்டு நின்று கேட்கும்‌. 
அப்படிப்பட்ட பாட்டு. அவர்‌ பாடியதைக்‌ கேட்டுவிட்டு 
நான்‌ மெய்மறந்து, **நீங்கள்‌ மகான்‌, பெரியவர்கள்‌. உங்கள்‌ 
பாட்டுக்கு உலகில்‌ ஈடு ஒன்றுமேயில்லை. சாக்ஷாத்‌ சரஸ்‌ 
வதியே உங்கள்‌ உள்ளத்திலிருந்து பாடுவது போலிருக்கிறது”? 
என்று கண்ணீர்‌ விட்டுக்‌ கொண்டே சொன்னேன்‌. =, 


அவர்‌ சிரித்துக்கொண்டே சொன்னார்‌; 8 அப்பனே 
என்னை அளவுக்குமேல்‌ புகழ்ந்து விடாதே, நம்முடையது 


89 


ச்‌ 


என்று சொல்லிக்‌ கொள்வதற்கு என்ன இருக்கிறது? வித்தை 
யும்‌ நம்முடையது இல்லை. நீ புகழ்ச்சிக்காகச்‌ சொன்னது 
தான்‌ உண்மை. வாஸ்தவத்தில்‌ நான்‌ பாடவில்லை. 
சாக்ஷாத்‌ சரஸ்வதி தேவிதான்‌ என்‌ இதயத்தில்‌ புகுந்து 
கொண்டு பாடுகிறாள்‌” என்றார்‌. அதைக்‌ கேட்டு, அவர்‌ 
காலில்‌ விழுந்து நமஸ்கரித்தேன்‌. அவருடன்‌ கொஞ்சகாலம்‌ 
இருந்துவிட்டுப்‌ பிரியும்‌ பொழுது, அவர்‌ ஞாபகார்த்தமாக 
எனக்கு இதைக்‌ கொடுத்தார்‌. நான்‌ எதற்கு இதைச்‌ 
சொல்லவந்தேன்‌ என்றால்‌, EIG; விநயம்‌ வேண்டும்‌. 
வித்தை விநயத்தை உண்டு பண்ணாவிட்டால்‌, அது நஷ்டம்‌ 
தான்‌. நாம்‌ கொண்டாடும்‌ குமரக்‌ கடவுள்‌, பிரும்மாவின்‌ 
அகந்தையை எப்படிக்‌ குட்டுக்‌ குட்டி அடக்கினார்‌ என்பதை 
di அறிவீர்கள்‌. இந்தப்‌ பையனுக்கு மேலும்‌ மேலும்‌ 

கதையும்‌, விநயமும்‌ வளர்ந்து சிரேயசை அடைந்து, 
m: an உம்‌. சபேசய்யருக்கும்‌ அழியாத 
புகழைத்‌ தேடிக்கொடுத்து வரவேண்டுமென்று பகவானைப்‌ 
பிரார்த்தித்துக்‌ கொள்கிறேன்‌" என்று சொல்லிவிட்டு அந்த 
வடதேசத்துத்‌ தம்புராவை ஆசீர்வாதத்துடன்‌ இட்டுவுக்கு 
அளித்தார்‌. | 


 அகங்காரத்தையும்‌, வித்தையையும்‌, விநயத்தையும்‌ 
பற்றிச்‌ சொன்னது, தனக்கோ அல்லது மிருதங்க வித்வா 
னுக்கா என்று அவன்‌ விசாரணையில்‌ இறங்கவில்லை. அவன்‌ 
இயற்கையிலேயே அடக்கமான சுபாவத்தைப்‌ பெற்றவன்‌ 
... இருந்தாலும்‌ வித்தையினாலோ, அல்லது வெற்றியினாலோ, 

சிறிதேனும்‌ அகங்காரம்‌ பெருதபடி, கந்த சுவாமி பாக 
வதரின்‌ வார்த்தைகள்‌ அவன்‌ உள்ளத்திலே படிந்தன. 
யாகவதகுரை நமஸ்கரித்துவிட்டு, தம்புராவை வாங்கிக்கொண் 
டான்‌. அவன்‌ கண்கள்‌, உள்ளே யிருக்கும்‌ வித்தையையும்‌ 
விதயத்தையும்‌ காட்டுவது போல்‌ பிரகாசித்துக்‌ கொண் 
டிருந்தன. AB க 5 | | 


14 





கிட்டுவின்‌ புகழ்‌ வெகு 2387590 நாடெங்கும்‌ பரவ: 
ஆரம்பித்தது. சிலர்‌ அவனுடைய சாரீரத்தைப்‌ புகழ்நீ 
தார்கள்‌. அவனுடைய அபாரமான மனோதரமத்தைப்‌ புகழ்ந்‌: 
தார்கள்‌. சுருதி சுத்தத்தைப்‌ புகழ்ந்தார்கள்‌” துல்யமான 
லயஞானத்தைப்‌ புகழ்ந்தார்கள்‌. ஆனால்‌, எல்லாம்‌ சேர்ந்து 
தான்‌ கிட்டுவின்‌ சங்கீதத்தை உயர்ந்ததாகச்‌ செய்து கொண்‌ 
டிருந்தது. சங்கீத உலகிலே ஜாஜ்வல்யமான ஒரு புதிய நட்‌ 
சத்திரம்‌ உதயமாகி விட்டதாகவே யாவரும்‌ எண்ணினார்கள்‌. 
சங்கதத்திற்குப்‌ புதுமையான ஒரு வழியை வகுத்துக்‌ 
கொடுக்க வந்திருக்கும்‌ புருஷனாகவே எண்ணினார்கள்‌. எங்கு 
பார்த்தாலும்‌ இவனுடைய கச்சேரியைக்‌ கேட்க, அழைப்பு 
களை அனுப்பினார்கள்‌. பெரிய சமஸ்தானாதிபதிகள்‌ அவனு: 
டைய சங்தேத்தைக்‌ கேட்டார்கள்‌? ஆஸ்தான வித்வானாக்கி 
னார்கள்‌. பெரிய Dee தங்கள்‌ மடங்களில்‌ அவனுக்கு. 
ஒரு ஸ்தானம்‌ செய்து கொடுத்தார்கள்‌. பெயரும்‌, புகழும்‌, 
எல்லாம்‌ தேடிவந்தன கிட்டுவிடம்‌. பிரளயம்‌ போல வந்த. 
இர்த்தியின்‌ வெள்ளத்தில்‌, அவன்‌ மூழ்கி அமுங்கிவிடவில்லை. 
அவன்‌ கலையை இழந்து விடவில்லை. 


ஒரு சமயம்‌, ஒரு பெரிய மிராசுதார்‌ வீட்டுக்‌ கல்யாணத்‌ 
தில்‌ இட்டு பாடுவதாக ஏற்பாடாகி இருந்தது. அந்த மிராசு. 
தார்‌ பிரபலஸ்தர்‌. மிகவும்‌ செல்வாக்குள்ளவர்‌. பதினாயிரக்‌ 
கணக்கில்‌ செலவு செய்து கல்யாணத்தை நடத்தினார்‌. மற்ற: 
விமரிசைகளைப்போல கிட்டுவின்‌ கச்சேரியும்‌ ஏற்பாடாகி 
யிருந்தது. ' கிட்டுவின்‌ பாட்டிற்கு அந்தக்‌ காலத்தில்‌: 
அசாத்திய மவுசு இருந்ததால்‌, அவன்‌ கச்சேரி இல்லாத. 
கல்யாணம்‌ “பெரிய” கல்யாணம்‌ இல்லை என்ற நிலைமையில்‌: 
இருந்தது. பெரிய மனிதர்‌ “பெரிய” கல்யாணம்‌ செய்யும்‌ 
்‌ தோரணையில்தான்‌ கச்சேரி ஏற்பாடு செய்திருந்தார்‌. மற்ற: 
படி அவருக்குச்‌ சங்கீதத்தில்‌ அதிகமான GF கிடையாது. 


தவிர மனிதரிடம்‌ கெடுபடி அதிகம்‌. பெரிய மனிதத்‌. 
தாரணையில்‌ :'ஜபார்தஸ்து”க்காரார்‌. “சிடுசிடு” வென்று: 


91 


வேலைக்காரர்களிடம்‌ எரிந்து விழுபவர்‌. முன்‌ கோபக்காரருந்‌: 
கூட. கச்சேரியை மாலை ஆறு மணிக்கு ஏற்பாடு செய்திரும்‌ 
தார்‌... கச்சேரி முடிந்து ee, ஊர்வலம்‌ செய்ய: 
வேண்டும்‌ என்பது அவருடைய திட்டம்‌. ஊர்வலத்திற்கு, 
வாணவேடிக்கைகள்‌ ஆயிரக்கணக்காகச்‌ செலவழித்து ஏற்‌: 
பாறு செய்தருத்த்படியால்‌, அவருக்கு ஊர்வலத்தைக்‌ குறித்த 
காலத்தில்‌ விமரிசையாக நடத்தவேண்டும்‌, ஊர்‌ ஜனங்கள்‌ 


பார்த்துப்‌ பிரமிக்க வேண்டும்‌ என்பது ஆசை. கச்சேரியில்‌: 
அவருக்கு அத்த நாட்ட மில்லை, தன்னைப்‌ போலத்தானே ' 
பிறரும்‌ ரசிப்பார்கள்‌ என்று எண்ணி அதில்‌ அதிக சிரத்தை. 
காட்டாது இருந்தார்‌. 


.... இனால்‌. பொதுஜனங்கள்‌ அவரைப்போல இல்லை. 
- பக்கத்துக்‌ இராமங்களிலிருந்தும்‌, சுற்று வட்டாரங்களிலிருந் 
தும்‌, ஜனங்கள்வந்து கிட்டுவின்‌ கக்சேரியைக்கேட்கக்‌ குவிந்து: 
கொண்டிருந்தனர்‌. சாயந்திரம்‌ ஆரம்பிக்கப்‌ போகும்‌ 
கச்சேரிக்கு, மத்தியான முதற்கொண்டே கூட்டம்‌ காத்துக்‌ . 
கிடந்தது. நேரம்‌ ஆக அக, ஜனங்களின்‌ உத்வேகம்‌ பெருகிக்‌. 
கொண்டே வந்தது. பிரதி கணமும்‌ கிட்டுவின்‌ வருகையை 
யாவரும்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தனர்‌. எல்லோருக்கும்‌ 
மேல்‌, மிராசுதார்‌ தவித்துக்கொண்டிருந்தார்‌. கச்சேரி 
குறித்த நேரத்தில்‌ ஆரம்பித்து குறித்த நேரத்தில்‌ முடிந்தால்‌ 
தானே மற்ற திட்டங்கள்‌ மாறிப்போகாமல்‌ இருக்கும்‌? மணி 
ஐந்து ஆயிற்று, ஐந்தேகால்‌ ஆயிற்று, ஐந்தரை, ஆறும்‌ 
ஆயிற்று. வித்வானைக்‌ காணோம்‌. ஆறரையும்‌ ஆயிற்று. 
அப்பொழுதும்‌ வரவில்லை. ஜனங்கள்‌ பொறுமை இழப்பது 
தெரிந்தது. அதற்குமேல்‌, கனவந்தரும்‌ பொறுமையிழந்‌. 
தார்‌. அவர்முகம்‌ கடுகடு என்று எள்ளும்‌ கொள்ளும்வெடிப்ப 
தாக. இருந்தது. வித்வான்‌ தங்கியிருக்கும்‌ ஜாகைக்கு, 
ஆளனுப்பினார்‌, அங்கு அவர்‌ இல்லை. எங்கே போய்விட்டார்‌ . 
திடீரென்று? மிராசுதாருக்கு அந்த வித்வான்‌ மேல்‌ அள . 
விறந்த ஆத்திரம்‌ உண்டாயிற்று. “IF திமிரய்யா 
இந்தப்‌ பேர்வழிக்கு! இவ்வளவு பேர்‌ காத்துக்கொண்டிருக்‌. 
கோம்‌ அவன்‌ பாட்டுக்கு எங்கோ போய்விட்டானே! யோக்‌ 
UMS நன்றாயிருக்கு!”” என்று வைதுகொண்டிருந்தார்‌, இதற்‌ 
குள்‌ ஒருவன்‌ வந்து, கிட்டு ஆற்றங்கரையில்‌ சந்தியா 
வந்தனம்‌ செய்துகொண்டிருப்பதாகச்‌ சொன்னான்‌. பிரபு: 
சொன்னார்‌: “பாக்கி சந்தியா வந்தனத்தை நாளைக்குச்‌ 
செய்துகொள்ளலாம்‌. சீக்கிரம்‌ வரச்சொல்லு” என்று ஆளை 
அனுப்பீனார்‌. ப வ OA 


92 


இட்டு, இந்தச்‌ சமாசாரங்கள்‌ ஒன்றும்‌ தெரியாமல்‌, 
அவன்‌ பாட்டில்‌ சத்தியா வந்தனம்‌ செய்து கொண்டிருந்‌ 
தான்‌. சபேசய்யருடைய உபதேசத்தால்‌, அவன்‌ நியமங்கள்‌ 
ஒன்றையும்‌ தவற விடுவதில்லை. எது எக்கேடு கெட்டாலும்‌ 
அவனுடைய நியமங்கள்‌ ஒன்றையும்‌ தவற விடுவதில்லை. 
முக்கால்‌ வாசி முடிந்து கொண்டிருக்கும்‌ சமயம்‌, ஒருவன்‌ 
ஓடிவந்து, **“எஜமான்‌ உங்களைச்‌ சீக்ரெம்‌ கூட்டிக்கொண்டு 
வரச்சொல்றாங்க. நேரமாயிடுத்தாம்‌”' என்று விண்ணப்‌ 
பித்துக்‌ கொண்டான்‌. கிட்டு பதில்‌ சொல்லாமல்‌, கையை 
ஆட்டி சமிக்ஞை செய்து இருக்கச்‌ சொன்னான்‌. வித்வானைக்‌ 
கூடக்‌ கூட்டிக்கொண்டு வராவிட்டால்‌, எஜமானன்‌ தலையை 
.வாங்கிவிடுவார்‌ என்ற பயத்தில்‌, வந்தவனும்‌ ஐபம்‌ முடியு 
மட்டும்‌ உட்கார்ந்து கொண்டிருந்தான்‌. ஐபம்‌ முடிந்தது; 
கச்சேரிக்குப்‌ புறப்பட்டுக்‌ கொண்டிருந்த கிட்டு, .வந்த 
ஆளைப்பார்த்துச்‌ சிரித்துக்‌ கொண்டே சொன்னான்‌? 
“ஏனப்பா, ரூபாயைக்‌ கொடுக்கும்‌ எஜமானனுக்குச்‌ சிறிது 
நேரமாகும்‌ பொழுது, இவ்வளவு கோபம்‌ வருகிறதே, 
எனக்கு உடல்‌, பொருள்‌, ஆவி எல்லாவற்றையும்‌ கொடுத்‌ 
திருக்கும்‌ பகவானுக்கு நேரப்படி கொடுக்க வேண்டியதைக்‌ 
கொடுக்காமல்‌ போனால்‌ அவருக்குக்‌ கோபம்‌. வராதா??? 
என்றான்‌. ஆனால்‌ அந்தப்‌ பிரபுவின்‌ ஆளுக்கு இதை வாங்கிப்‌ 
புரிந்துகொள்ளும்‌ சக்தி இல்லை. வித்வானை எவ்வளவு சக்கி 
ரத்தில்‌ எஜமானிடம்‌ சேர்க்க முடியும்‌ என்பதே யோசனையா 
யிருந்தது அவனுக்கு. | 


மணிக்கணக்காகக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கும்‌ ஜனங்கள்‌ 
பொறுமை இழந்து கொண்டிருந்தார்கள்‌. கூட்டத்தில்‌ 
ஒருவர்‌, வித்வான்‌ வரவில்லை என்றார்‌. வேறு ஒருவர்‌ அவருக்‌ 
குத்‌ திடீரென்று உடம்புக்கு வந்துவிட்டது என்றார்‌. 
இப்படிப்‌ பலவிதமாகப்‌ பேசிக்கொண்டு கச்சேரி ஆரம்‌ 
பிக்காததன்‌ காரணத்தை அறிய முயன்று கொண்டிருந்‌ 
தார்கள்‌. 

தனவந்தர்‌ எள்ளுருண்டை மாதிரி குதித்துக்கொண் 
டிருந்தார்‌. இரண்டு ஜில்லா அதிகாரிகள்‌ வேறு கச்சேரிக்‌ 
காகக்‌ காத்துக்கொண்டிருந்தார்கள்‌. வித்வானை அப்படியே 
நரசிம்மமூர்த்தியைப்‌ போலக்‌ கிழித்து எறிந்து விடலாமா 
என்று தோன்றியது அவருக்கு. வழிமேல்‌ வழிவைத்துத்‌ 
தக்களித்துக்‌ கொண்டிருதார்‌. 


கிட்டு வாசல்பக்கம்‌ வந்ததுதான்‌ தாமதம்‌. அவர்‌ உள்‌ 
வடக்கி வைத்துக்கொண்டிருந்த கோபமெல்லாம்‌ பொங்கி 


93 


எழுந்து வந்தது. முகமெல்லாம்‌ கோவைழப்பழம்‌ போலச்‌ 
சிவந்தது. ஒஓடோடியும்‌ வந்தார்‌. கிட்டுவிற்கு முன்னால்‌ நின்று 
கொண்டார்‌ “ger ஐயா, நீர்‌ என்ன சங்கீதக்‌ கச்சேரிக்கு 
வந்தீரா? அல்லது சந்தர்ப்பணம்‌ பண்ணிவைக்க வந்தீரா? 
பெரிய மனிதர்கள்‌, அதிகாரிகள்‌ எல்லாரும்‌ மணிக்கணக்‌ 
காகக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. நீர்‌ சாவகாசமாக 
சந்தியா வந்தனம்‌ செய்து கொண்டிருக்கிறீரே! நீர்‌ கேட்ட 
ரூபாயை : நான்‌ கொடுத்திருக்கிறேன்‌ இல்லையா? நான்‌ 
சொல்லும்‌ நேரத்தில்‌ நீர்‌ பாடவேண்டாமா? வேறு யாராவ 
தாயிருந்தால்‌ அவன்‌ தோலை. உரித்திருப்பேன்‌!” என்று 
மளமளவென்று பேசிவிட்டார்‌. | | 


கிட்டுவின்‌ தலை சுற்றியது. இது என்ன கனவா நினைவா? 
தன்னையா இப்படிக்‌ கேட்கிறான்‌ ஒரு மனிதன்‌! சங்கீதத்தின்‌ 
அரியாசனத்தில்‌ அமர்ந்துகொண்டிருந்த தன்னையா ஒரு மூர்க 
கன்‌ இப்படிக்‌ கேட்கிறான்‌! உலகம்‌ போற்றும்‌ உத்தமர்‌ பரம்‌ 
பரையில்வந்த தன்னையா இப்பணம்‌ பிடித்த வெறியன்‌ 
இப்படிப்‌ பேசுகிறான்‌! பகவானுக்குத்‌ தன்‌. கடமையைச்‌ 
செய்துவிட்டு வரும்‌ தன்னையா இப்படி இந்த அற்பன்‌ கேட்‌ 
கிறான்‌! அவன்‌ உடல்‌ எல்லாம்‌ வெடவெடத்தது. அங்கம்‌. 
பதறியது. உடம்பெல்லாம்‌ வியர்த்துக்‌ கொட்டியது, ஒரு 
வாறு தன்னைச்‌ சமாளித்துக்கொண்டு பேச ஆரம்பித்தான்‌. 
நாக்கில்‌ வார்த்தை புரளவில்லை. “ஐயா, நீர்‌ ஒரு தூர்த்தன்‌. 
உமக்குத்‌ தராதரம்‌ தெரியாது. நீர்‌ ரூபாய்‌ கொடுத்து 
என்னையே வாங்கிவிடவில்லை. நான்‌ பணத்தைத்‌ திருப்பித்‌. 
| தந்துவிடுகிறேன்‌. நான்‌ பாடமுடியாது. உன்னைப்‌ போன்ற 
வர்கள்‌ முன்னிலையில்‌ பாடுவதே மகாபாவம்‌!” என்று 
சொல்லிவிட்டு விருட்டென்று ஜாகையை நோக்கி நடையைக்‌. 
கட்டிவிட்டான்‌. | 


பிரபு இதை எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு என்ன 
செய்வதென்று ஒன்றும்‌ புரியவில்லை. அவரை எதிர்த்து 
நின்றவர்‌ ஒருவருமில்லை. கட்டு செய்தது அவருக்கு ஒரு 
அதிர்ச்சியை உண்டு பண்ணியனு. வந்திருக்கும்‌ பெரிய 
மனிதர்கள்‌ என்ன நினைப்பார்கள்‌? கூட்டத்தை எப்படிச்‌ 
சமாளிப்பது? அதிகாரிகளுக்கு என்ன பதில்‌ சொல்வது? . 
இந்த சமயத்தில்‌ ஒருவர்‌ வந்தார்‌. அவர்தான்‌ கந்தசாமி 
பாகவதர்‌. அவரும்‌ கல்யாணத்துக்கு வந்தவர்தான்‌. 
விஷயத்தை அறிந்துகொண்டு, கிட்டுவின்‌ ஜாகைக்குப்‌ 
போனார்‌. 


94 


இட்டு, சுற்றிவைத்திருந்த படுக்கையில்‌ தலையை வைத்து 
மறைத்துக்கொண்டு படுத்துக்கொண்டிருந்தான்‌.உலகத்தைக்‌ 
கண்டு அருவருப்புக்‌ கொள்வதுபோல்‌ முகத்தை மறைத்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. கந்தசாமி பாகவதர்‌ அவன்‌ பக்கத்தில்‌ 
போய்‌ அவன்‌ கையைத்‌ தொட்டார்‌. அவன்‌ திரும்பா 
மலேயே, . “என்னைத்‌ தொந்தரவு செய்யாதேயுங்கள்‌ !* 
என்றான்‌. | 

நான்தாண்டா?” என்றார்‌, 


அவார்‌ குரலைக்‌ கேட்டு விட்டு, மரியாதையைக்‌ காட்டும்‌ 
தோரணையில்‌ எழுந்திருந்தான்‌ கிட்டு. 


“அப்பா, நீ சிறுபிள்ளை; அனுபவம்‌ போதவில்லை. 
கோபம்‌ வருகிறது. நாலுபேரோடு பழகுகிறவர்கள்‌ நாம்‌. 
ஒருவர்‌ மாதிரி ஒருவர்‌ இருப்பார்களா? எல்லாவற்றையும்‌ 
தான்‌ அனுசரித்துப்‌ போகவேணும்‌. நீ வருத்தப்படாகே. 
வந்து பாடு. உலகம்‌ பல தினுசல்லவா !”” என்றார்‌. 

“இந்த ‘Hoe’ SS oars நான்‌. பாடப்போவ தில்லை 
மாமா. என்னைத்‌ தயவு செய்து வற்புறுத்தாதேயுங்கள்‌' 
என்றான்‌. 

அப்பா, நீ பால்யம்‌. உணர்ச்சி வேகத்தில்‌ பேசுகிழுய்‌. 
பணம்தான்‌ அவனுடையது. நீ பாடும்‌ பாட்டு அவனுக்கு 
அல்ல. எங்கெங்கிருந்தோ ஏராளமான ஜனங்கள்‌ உன்‌ 
பாட்டைக்‌ கேட்க வந்திருக்கிறார்கள்‌. அவர்களுக்குத்தான்‌ 
நீ பாடப்‌ போகிறாய்‌”' என்றார்‌. 

கிட்டு ஒரு நிமிஷம்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தான்‌. 

“எங்கேயாவது ஒரு மூலையில்‌, அமுக்கு வேஷ்டியைக்‌ 
கட்டிக்கொண்டு ஒரு பரம ரஸிகன்‌ உட்கா கதுருப்பரன்‌. நீ 
பாடும்‌ பாட்டைக்‌ சகேடடுவீட்டு, ஆத்மானந்தத்தினால்‌ 
உன்னை மனப்பூர்வமாக ஆசீர்வதிப்பான்‌. அதுதான்‌ நீ கற்ற 
வித்தையின்‌ பலன. சோயத்தினால்‌ அதைக்‌ கெடுத்துக்‌ 
கொள்ளாதே. ஒருவருடைய கோபத்திற்காக ஆயிரக்‌ 
கணக்கான ஜனங்களை ஏமாற்றி வருத்தக்கூடாது”” என்றார்‌. 







நீங்கள்‌, நான்‌ பாடுவதுதான்‌ நியாயம்‌ என்கிறீர்‌ 
களா?” என்று கேட்டான்‌. 


“சந்தேகமில்லாமல்‌” என்றார்‌ கந்தசாமி பாகவதர்‌. 


| **சரி கிளம்புங்கள்‌” என்று அவரையும்‌ கூட்டிக்‌ 
'கொண்டு, கிட்டு வந்துவிட்டான்‌ கல்யாண வீட்டிற்கு. 


95 
அன்று கச்சேரி அமோகமாக நடந்தது. ஜனங்கள்‌ 


உ. எல்லாரும்‌ ஆரவாரித்தனர்‌. ஜனங்களின்‌ உற்சாகத்தையும்‌ 
கிட்டுவின்‌ பாட்டையும்‌ கண்‌ க்‌ னந்தம்‌ தாங்க 
. வில்லை. அவர்‌ முனகோபக்காரர்‌. அவர ம்‌ வறு "தோஷம்‌ 
ஒன்றும்‌ கிடையாது. சூது வாதும்‌ தெரியாது. கச்சேரி 
முடிந்ததும்‌ இட்டுவைப்‌ பார்த்து அவர்‌ சொன்னார்‌: “என்னை 
மன்னித்துவிடுங்கள்‌, எனக்கு முன்கோபம்‌ அதிகம்‌. கோபத்‌ 
திலே தாறுமாறாகப்‌ பேசிவிடுவேன்‌. என்‌ குணம்‌ என்னைத்‌. 
தெரிந்தவர்களுக்குத்‌ தெரியும்‌?” என்றார்‌. 

“நானும்‌ தெரிந்து கொண்டேன்‌. . எனக்கு ஒரு பாடம்‌ 
நன்றாகக்‌ கற்பித்தீர்கள்‌”” என்று சொல்லிவிட்டு ஜாகைக்கு 
வந்தான்‌ கந்தசாமி பாகவதருடன்‌. வரும்பொழுது அவரிடம்‌ 
சொன்னான்‌ : “நான்‌ ஒப்புக்குச்‌ சொல்லவில்லை. வாஸ்தவத்‌ 
திலேயே எனக்கு நல்ல பாடம்‌ கற்பித்தார்‌ அந்தப்‌ புண்ணிய 
வான்‌. பணம்‌ மனிதனுடைய தன்மையையே அடிமை 
கொண்டு விடுகிறது. நான்‌ என்‌ கை நீட்டிப்‌ பணம்‌ வாங்கிய 
தால்தானே அவன்‌ என்னை அப்படிக்‌ கேட்டான்‌? அதற்கு 
வேண்டியதுதான்‌ இந்தத்‌ தண்டனை. சங்கீதம்‌ விலைக்கு 
வாங்கக்கூடிய யொருள்‌ இல்லை என்பதை ஜனங்கள்‌ அறிய 
வேண்டும்‌. சங்தேத்தைப்‌ பக்த 
அப்படிப்பட்ட இடத்தில்தான்‌ நான்‌ இனி 
போகிறேன்‌. பணத்திற்குப்‌ பாடும்‌ வழக்கம்‌ இன்றோடு 
தொலைந்தது”? என்றான்‌. 




















கந்தசாமி பாகவதர்‌ ஆச்சரியத்தால்‌ திடுக்கிட்டார்‌ : 
“அது சரிதான்‌ அப்பா, நீ சொல்வது சரி, நியாயம்‌. ஆனால்‌, . 
நடை முறைக்குத்‌ தகுந்தவாறு நடந்துகொள்ள வேண்டும்‌. 
லட்சியத்தையும்‌ வாழ்க்கையையும்‌ ஒன்றாகுமாறு வகுத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. அதுதான்‌ அழகு? என்றார்‌. 


“என்னமோ? எது எப்படியானாலும்‌ சரி, இனி இப்படித்‌. 
தான்‌. எனக்குச்‌ சமஸ்தானங்களிலிருந்தும்‌, மடங்களிலிருத்‌ 
தும்‌ சன்மானம்‌ வருகிறது. அதுபோதும்‌. எப்படியோ 
சமாளித்துக்கொண்டால்‌ போகிறது”” என்றான்‌. 


கந்தசாமி பாகவதர்‌ பதில்‌ சொல்லவில்லை. அவன்‌ 
சொன்னதைச்‌ செய்வானே என்ற பயத்திலே, அவன்‌ 
வாழ்க்கையைப்‌ பற்றிக்‌ கவலை கொண்டபடியே நடந்து 
வந்து கொண்டிருந்தார்‌. 


15 








கிட்டுவின்‌ புகழ்‌ காலத்துடன்‌ வளர்ந்து கொண்டிருநீ 
தது. காலம்‌ ஒரு மாயாவி, தான்‌ இருப்பதைக்‌ காட்டிக்‌ 
கொள்ளீாமல எல்‌ றிலும்‌ புகுந்துகொண்டு தன்‌ வேலை: 
யைக்‌ கிரமம்‌ தப்பாமல்‌ செய்யும்‌ சக்திதான்‌ காலம்‌, பார்க்கப்‌ 
போனால்‌ காலம்‌ என்ற. சக்திக்குள்தான்‌ பிரபஞ்சம்‌ 
முழுவதும்‌ அடங்கிக்‌ கிடக்கிறது. நேற்று மொக்காக 
யிருந்ததை இன்று மலர வைக்கிறது காலம்‌, இன்று பிஞ்சாக. 
இருப்பதை நாளை காயாகமாற்றுவது காலம்‌. அழித்தல்‌ 
சக்தியாக இருக்கும்‌ காலதேவனின்‌ ஓர்‌ உருவத்தைத்தான்‌ 
யாவரும்‌ அறிவார்கள்‌. ஆனால்‌, அதே காலதேவன்‌ எப்படிப்‌ 
பிரபஞ்சத்தையே உருவாக்கினான்‌ என்பதை உணர முடிவ 
தில்லை. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம்‌ மூன்றையும்‌ செய்கிறான்‌ 
காலதேவன்‌. ஆக்கலும்‌ காத்தலும்‌ அழித்தலும்‌ அவனு 
டைய அலகிலா விளையாட்டு. 


இந்த விளையாட்டில்‌ ஈடுபட்டிருக்கும்‌ காலதேவன்‌ சாம்‌ 
பேறியில்லை. அவனைப்போலத்‌ தன்‌ கடமையை நிறை 
 வேற்றும்‌ தொழிலாளியும்‌ கிடையாது. மனிதன்‌ தூங்கு: 
கிறான்‌ என்பதற்காகச்‌ சூரியன்‌ நின்றுவிடுகிறானா? சங்கீத 
வித்வான்‌ தாளம்‌ தவறியதற்காகக்‌ காலப்‌ பிரமாணம்‌ நின்று 
போய்விடுகிறதா? ஆற்று வெள்ளத்தைப்போல வாழ்க்கைக்கு. 
வளர்ச்சியையும்‌, விருத்தியையும்‌ ஓயாமல்‌ கொடுத்து 
வளர்த்துக்கொண்டேவரும்‌ அற்புத சக்தியே காலம்‌. 


. ஆனாலும்‌, ஆதியும்‌ அந்தமுமில்லாது, ஓயாமல்‌ ஓடிக்‌ 
கொண்டிருக்கும்‌ காலத்தைக்‌ கைக்குள்‌ அடக்க மனிதன்‌ 
செய்யும்‌ முயற்சிதான்‌ தாளம்‌. எல்லையற்ற காலத்தையும்‌ 
செவிக்கு உட்படாத நாதத்தையும்‌ கட்டுப்படுத்தி அந்தச்‌ 
சேர்க்கையில்‌ ஐனித்தது தான்‌ சங்கீதம்‌. காலமும்‌ வெளியும்‌. 
விளையாடும்‌ விளையாட்டில்‌ விளைவதுதான்‌ இப்பிரபஞ்சம்‌. 
ஆகவே, காலம்‌ என்ற ஒரு மகா சக்திதான்‌, வாழ்க்கை, 
பிரபஞ்சம்‌, சங்கதம்‌ முதலிய எல்லாவற்றிலும்‌ கலந்து 
பிரும்மத்தின்‌ தோற்றமாக நிற்கிறது. 


97 


எல்லாவற்றையும்‌ மாற்றிக்‌ கொண்டே போகும்‌ சக்தி 
- வாய்ந்த காலம்‌, நீலாம்பாளையும்‌ ஒரு யுவதியாக்கி விட்டது. 
சிறு பெண்ணாக, விவரம்‌ தெரியாமல்‌ இருந்த நீலாம்பாள்‌ 
இப்பொழுது நன்றாகப்‌ புஷ்பித்து நிற்கும்‌ மலர்க்‌ கொடியைப்‌ 
போல இளமை ததும்ப நின்றாள்‌. அது போலவே சிறுவனாக 
இருத்த கிட்டுவும்‌ ஆண்‌ மகனாக நின்றான்‌. பனம்‌ 
நீலாம்பாள்‌ பெரியவளாகி விட்டபடியால்‌, தருமாம்பாள்‌. . 
கிட்டுவிடம்‌ அவளை ஒப்புவிக்க ஏற்பாடுகள்‌ செய்ய ஆரம்‌ 
பித்து விட்டாள்‌. அதன்படி, ஒரு நல்ல நாள்‌ பார்த்து, 
செய்ய வேண்டிய முறைப்படி, இயன்ற சீர்‌ வரிசைகளுடன்‌ . 
நீலாவைக்‌ கிட்டுவிடம்‌ கொண்டு வந்து ஒப்புவித்தாள்‌. 
aus வித்தையிலேயே குறியாயிருந்த கிட்டுவிற்கு இதுவரை 
யில்‌ வேறு விஷயங்களில்‌ புத்தி செல்லவேயில்லை-” கழுத்து 
முழுவதும்‌ சங்கீதத்திற்குள்‌ புகுந்து நாத மயமான சாகரத்‌ 
தில்‌ முழுகி விளையாடிக்கொண்டு இருந்தபடியால்‌ அவனுக்கு 
Gan சிந்தனைகள்‌ எழவில்லை. ஆனால்‌, காலம்‌: சரீரத்தை 
மாற்றும்‌ பொழுகடமணிதனின்‌ சத்தப்போக்கையும்‌ மாற்றத்‌ 
ட தானே , செய்கிறது. று பயனாக ருந்த கிட்டு, 
எப்பொழுது வாலிபம்‌ மிகுந்த யுவனாக Y Da 
அப்பொழுதே காலம்‌ அவன்‌ பார்வையில்‌ ஒரு மாய மயைத்‌ 
தட்டிவிட்டது போலும்‌. அன்று அவன்‌ கண்ட. நீலாம்பாளன்‌. 
அதற்கு முன்பு அவன்‌ பார்த்த நீலாம்பாளாக இருக்கவில்லை. 
அவனுடைய நெஞ்சிலே புகுந்து கொண்டு ER புரியப்‌ 
போகும்‌ நீலாவாகக்‌ தோன்‌ நினாள்‌. Ba 
de சிற்சில சமயங்களில்‌ அவன்‌ வேதனைப்பட்ட துண்டு : 
“நூன்‌ வித்தையைத்‌ தேடிக்‌ கொண்டேன்‌. புகமும்‌ பகவன்‌ 
அனுக்ரகத்தால்‌ என்னைத்‌ தேடி வந்துகொண்டிருக்கிறது. 
இருந்தும்‌, என்னுடைய சுகத்திலும்‌ துக்கத்திலும்‌ பங்கெடுத்‌ 
துக்கொள்ள ஒருவரும்‌ இல்லையே! நான்‌ அனாதை. நான்‌ 
அனாதை” என்று சொல்லிக்கொள்வான்‌. தான்‌ மணத்‌ 
aa பனா Bm u GH துக்கங்களையும்தான்‌ 
மண காண்டிருக்‌ ள்‌ என்ப வன்‌ ; Fr 
ie as டீருகவிறாு து ௮ சிந்தனைக்குள்‌ 


“.. இனால்‌ அன்று, **நீ அனாதையில்லை. உன்னுடை 
இதயத்தை நிரப்புவதற்கு ஒருத்தி இருக்கிறாள்‌; ன்ப 
இதோ பார்‌/£*₹ என்று காலதேவன்‌ நீலாவை அவனிடம்‌ 


கொண்டு வந்து நிறுத்தியது போலத்தான்‌ கோன்‌ றினாள்‌ 
அவல 


7 


98 


தான்‌ பிறர்‌ இதயத்தில்‌ வீற்றிருப்பதைப்பற்றி ஒருவரும்‌ 
அக்கறை கொள்வதில்லை. தன்‌ இதயத்தை நிரப்புவதற்கு 
மனிதன்‌ வஸ்துவைத்‌ தேடுகிறான்‌. ஆணுக்குப்‌ பெண்ணாக 
வும்‌, பக்தனுக்குக்‌ கடவுளாகவும்‌, விஞ்ஞானிக்கு உண்மை 
யாகவும்‌ அது எத்தனையோ உருவத்தில்‌ தோன்றலாம்‌. 
அதைப்போலவேதான்‌, அன்று கிட்டு, பிரேமை ததும்பும்‌ 
கண்களுடன்‌ நீலாவைப்‌ பார்த்தபொழுது, “எத்தனை நாட்‌ 
களாக நான்‌ உனக்காகக்‌ காத்துக்கொண்டிருக்கிறேன்‌”? 


என்று சொல்லுவதுபோல இருந்தது. அவளுக்கும்‌ அவனுக்‌ 


கும்‌ நடுவேயிருந்த காலத்தை உறிஞ்சி வற்ற அடிப்பதுபோல 
இருந்தது. 

எத்தனை நாட்கள்‌ என்று அவன்‌ நினைத்தற்கு எத்தனை 
யுகங்கள்‌ என்றும்‌ அர்த்தம்‌ செய்துகொள்ளலாம்‌. ஏனென்‌ 
முல்‌, காலதேவனின்‌ கணக்கிலடங்காத கர்ப்பத்தில்‌ ஒருவன்‌ 


எத்தனை தரம்‌ பிறக்கிறான்‌. எத்தனைதரம்‌ மணம்‌ செய்து. 


கொள்கிறான்‌, எத்தனை தரம்‌ மடிகிறான்‌ என்பது ஒரு கணக்கி 
லும்‌ சிக்காதது. வாழ்வின்‌ சகல வைபோகங்களையும்‌ ஜீவன்‌ 
அனுபவித்தே மறைந்து மறுபடியும்‌ பிறக்கிறது. அகவே 


கிட்டு எத்தனை நாட்களாகப்‌ பிரிந்தருந்தனோ என்று : 


நினைத்த கேள்வி, ஜன்மாந்தரங்களில்‌ பிரிந்திருக்கும்‌ ஒரு 
வேதனையையும்‌ குறிக்கலாம்‌. அற்பமான ஞாபகத்தையும்‌, 
சுவல்பமான ஞானத்தையுங்‌ கொண்ட மனிதன்‌, ஐன்மாந்‌ 
தரங்களுக்கு மீறிய உண்மையை அறிய முடியாது. ஆனால்‌ 
கன்னுடைய சாயலில்‌ சகலத்தையும்‌ சிருஷ்டித்து விளையாடிக்‌ 
கொண்டிருக்கும்‌ காலதேவன்‌ அகை அறிவான்‌. மனிதன்‌ 
அன்றாடம்‌ அனுபவிக்கும்‌ சிறு அனுபவங்களும்‌, காலத்தை 
யும்‌ வெளியையும்‌ மீறி நிற்கும்‌ அனுபவங்களுக்குச்‌ சாட்டு 
யாகும்‌ முத்திரைகளாக நிற்கின்றன என்பதையும்‌ 
அறிவான்‌. 


16 





ஆனால்‌ நீலாவுடன்‌ வாழ்க்கைச்‌ சகடத்கை ஒட்ட ஆரம்‌ 
பித்த கிட்டு, வாழ்க்கையை இன்பக்கனவாகவோ, ஒரு 
காவிய உலகமாகவேர்‌ காணவில்லை. வாழ்க்கையைக்‌ கனவு 
உலகமாக்க, வாழ்க்கையின்‌ சூழ்‌ நிலையிலிருந்து விடுவிக்கும்‌ 
ஓர்‌ இந்திர ஜால வித்தை இல்லாமலில்லை. ஆனால்‌, அந்த 
வித்தையை யாவரும்‌ அறிந்து கொள்வதில்லை. வாழ்க்கை 
யின்‌ பல்வேறு அனுபவங்களும்‌ கிட்டுவிற்கு அந்த ஜால 
வித்தையைப்‌ போதிக்க ஆரம்பித்தன. வாழ்க்கையில்‌ 
அவனுடன்‌ பிணைக்கப்பட்ட நீலாவின்‌ தன்மையோ வேறு 
தினுசாயிருந்தது. தனக்கும்‌, தனக்கு பனைவியாக வந்திருக்‌ 
கும்‌ நீலாவிற்கும்‌ உள்ள வேற்றுமைகளை நாளுக்கு நான்‌ 
புதுப்புது உருவத்தில்‌ கிட்டு கண்டு கொள்ள ஆரம்பித்‌ 
தான்‌. 


கிட்டு வறுமையில்‌ பிறந்து வளர்ந்தவன்‌. “தான்‌ 
“தனது” என்று ஒன்றையும்‌ சொல்லிக்‌ கொள்ள வசதியில்லா 
மலே வாழ்க்கையைக்‌ கடத்தியவன்‌. வறுமையின்‌ பல 
உருவங்களைப்‌ பார்த்து அனுபவித்தவன்‌. அகங்காரத்தின்‌ 
அமுல்‌ தன்னைப்‌ பிடிக்காமல்‌ காப்பாற்றிக்‌ கொண்டவன்‌. 
அடக்கமான சுபாவத்தைக்கொண்டவன்‌. தன்னலம்‌ என்‌ 
பதை அறியாத மனப்‌ பண்பைப்‌ போற்றி வளர்த்தவன்‌. | 

ஆனால்‌ நீலாவோ விருப்பு வெறுப்புகளக்‌ கொண்ட 
சாதாரணப்‌ பெண்‌. அவளும்‌ வறுமையில்‌ வளர்ந்தவள்‌ 
தான்‌. அந்த அனுபவமே, செல்வத்தை அடைய வேண்டும்‌ 
என்ற ஆசையை அவள்‌ மனத்தில்‌ விதைத்திருந்தது. லோக 
விஷயமான வாழ்வில்‌ எல்லா அம்சங்களையும்‌ அடைய 
வேண்டுமென்ற ஆசை அவள்‌ உள்ளத்தில்‌ புதைந்து 
கிடந்தது. | 


கிட்டுவின்‌ மனத்தை நிரப்புவதற்கு நாத வித்தை இருந்‌ 
தது. நீலாவிற்கு வாழ்க்கையை இன்பமயமாக்க வேண்டும்‌ 
என்ற கனவுகள்‌ இருந்தன. பாரமார்த்திகமான நாத 


100 


“யோகத்தில்‌ ஈடுபட்ட இட்டுவிற்கு, ஒரு விதத்தில்‌ உள்ளத்‌ 
துறவிற்கு வேண்டிய மனப்பக்குவம்‌ -அஸ்திவாரத்தில்‌ 
இருந்தது. நீலாவின்‌ இதயத்தில்‌ வாழ்வின்‌ மாயமான 
மோகனக்‌ கனவுகளை இழுத்துப்‌ போட்டுப்‌ பிடிக்கும்‌ ஒரு 
தூண்டில்‌ இருந்தது. இந்த குணவேற்றுமைகள்‌ நாளுக்கு 
நாள்‌ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும்‌ பெரிதாகி விழுதுவிட்டு 
வேரூன்றிப்‌ பரவ ஆரம்பித்து விட்டது. 


முதன்‌ மூதலாக, ஒரு சிறு விஷயத்தில்‌ அது ஆரம்ப 
மாயிற்று. நீலாவின்‌ அம்மான்‌ பிள்ளை, அவர்கள்‌ வீட்டிற்கு 
வந்திருந்தான்‌. குடித்தனம்‌ ஆரம்பித்த புதிது. தன்‌ பிறந்த 
வீட்டிலிருந்து வந்ததை உத்தேசித்து, விருந்து வைக்க விரும்‌ 
பிள்‌. பாயசம்‌ வைத்து, வடை. தட்டி, சமையல்‌ எல்லாம்‌ 
விமரிசையாகச்‌ செய்து முடித்தாள்‌. அம்மான்‌ பிள்ளை 
குளிப்பதற்காகக்‌ கொல்லப்‌ பக்கம்‌ போயிருந்தாள்‌. அப்‌ 
பொழுதுதான்‌ நீலாவிற்கு வாழை இலை இல்லை என்பது 
ஞாபகம்‌ வந்தது. கிட்டுவும்‌, நீலாவும்‌ பூவரசு இலையைத்‌ 
தைத்துப்‌ போட்டுக்‌ கொள்வது வழக்கம்‌. கொல்லையில்‌ ஒரு 
பெரிய அரசமரம்‌ இருந்தது. தினம்‌ உடு இலையைப்‌ 


பறித்துத்தைத்துக்கொடுத்து விடுவான்‌. அதைத்தான்‌. 


உபயோகப்படுத்துவது வழக்கம்‌. ஆனால்‌ இன்று விருந்துக்கு 
வாழை இலை இல்லாது போனால்‌ விருந்து பூர்‌ த்தியில்லை 
என்று நினைத்தாள்‌ நீலா. ae 


கூடத்தில்‌ உட்கார்ந்திருக்கும்‌ கிட்டுவை ஜாடையாகக்‌ | 


கூப்பிட்டாள்‌. கிட்டு வந்தான்‌. 


“இலை இல்லையே” என்றாள்‌. 


“இதோ இன்னும்‌ இரண்டு தைத்து விடுகிறேன்‌” 


என்று அரசமரத்தை நோக்கினான்‌ கிட்டு. 
ee இல்லை. தையல்‌ இலை வேண்டாம்‌. வாழை இலை வாங்கி 
வாருங்கள்‌” என்றாள்‌. : 5 ‘ ல்‌ i 
தலையைத்‌ தடவிக்கொண்டு யோசனை செய்தான்‌ கிட்டு. 
என்‌, தையல்‌ இலை போதாதோ?” என்றான்‌. 
_ ச*நன்னாயிருக்கு ! முதல்‌ தடவை வந்திருக்கார்‌. வடை, 


பாயசம்‌ வைத்து விருந்துபண்ணி யிருக்கேன்‌. வாழை இலை : 


“இல்லாமே போட்டால்‌ நன்னாயிருக்குமா? | | 
grt அதிலேதானே தினமும்‌ சாப்பிடுகிறோம்‌?” 


201 


“நாம்‌ சாப்பிடலாம்‌, ஆனால்‌, என்னிக்கோ வரவாளுக்கு 
.. மரியாதை செய்தால்தானே நம்மை மதிப்பா?” | 
“அப்போ நம்மைவிட வாழை இலைக்குத்தான்‌ மதிப்பு 
- என்று சொல்லு.” 
“நமக்கு மதிப்பு உண்டு, ஆனாலும்‌ வந்தவாளை உபசரிக்க 
அது மரியாதை இல்லை. ஒரு வேளைச்‌ சாப்பாட்டிற்கு. 
வாழை இலை இல்லை என்று சொல்ல மாட்டார்களா??? 


“அப்படிச்‌ சொல்லுறெவர்களா யிருந்தால்‌. அவர்‌ 
களுக்கு மரியாதை செய்வதே தப்பு.” \ 


“O55 விதண்டா வாதமெல்லாம்‌ எனக்குத்‌ தெரியாது. 
வாழை இலை வேண்டும்‌”? என்று சொல்லிவிட்டு உள்ளே 
போனாள்‌ நீலா. 


- இட்டுவிற்கு வந்த அதிதியை அவமரியாதை செய்ய 
வேண்டுமென்ற நோக்கமில்லை. அனாலும்‌ வெளிப்பகட்டுக்‌: 
காகவும்‌ ஜம்பத்திற்காகவும்‌ காரியங்களைச்‌ செய்து போலி. 
கெளரவத்தை அடைய அவன்‌ விரும்பவில்லை. வாழை இலை 

. யைக்‌ கொடுத்துத்தான்‌ கெளரவத்தை விலைக்கு வாங்க 
வேண்டும்‌ என்றால்‌ அதற்கு அவன்‌ தயாராயில்லை. வாழை 
இலை வாங்கப்‌ போகாமலேயே பேசாமல்‌ இருந்து விட்டான்‌. 
அம்மாஞ்சி குளித்துவிட்டு வந்தவுடன்‌ கிட்டுவும்‌ குளிக்கப்‌ 
போனான்‌. குளித்துவிட்டு அனுஷ்டானாதிகளை முடித்து 
வருவதற்கும்‌, சாப்பிடும்‌ நேரம்‌ நெருங்குவதற்கும்‌ சரியா 
யிருந்தது. இலையைப்‌ போடச்‌ சொல்லிவிட்டு, அம்மாஞ்சியை 
அழைத்துவர வாசற்‌ பக்கம்‌ போனான்‌. 


உள்ளே வந்து பார்க்கும்‌ போது இலை போட்டுப்‌ 
பரிமாறியிருந்தது. அதைப்‌ பார்த்தவுடன்‌ அவனுக்குத்‌ 
திகைப்பும்‌, ஆத்திரமும்தான்‌ ஏற்பட்டது. இரண்டு தலை 
வாழை இலை போட்டு தம்ளரில்‌ ஜலம்‌ எடுத்து வைத்திருந்‌ 
தாள்‌ நீலா. அவள்‌ முகத்தில்‌ ஒரு குறும்பான வெற்றிப்‌ 
புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. 
கிட்டுவின்‌ முகத்தில்‌ அதிருப்தி தோன்‌ றியது. பேசாமல்‌ 
. உட்கார்ந்தான்‌. பக்கத்தில்‌ விருந்தாளியும்‌ உட்கார்ந்தார்‌, 
இருவரும்‌ பேசாமல்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. இட்டு 
விற்கு விருந்து ௬சிக்கவேயில்லை. ஏதோ இரத்தையில்லாமல்‌ 
சாப்பிட்டான்‌. அவள்‌ பிடிவாதத்தை நிறைவேற்றி 
விட்டாளே என்ற ஆத்திரம்‌ வேறு பொருமிக்கொண்டு 
வந்தது. வந்த அதிதியின்முன்‌ கோபத்தைக்‌. காட்டிக்‌ 


702 


கொள்ளவும்‌ முடியவில்லை, ஒரு தினுசாக சாப்பிட்டுவிட்டு 


எழுந்திருந்தனர்‌. இதைப்பற்றி உடனுக்குடனேயே அவ 
ளுடன்‌ பேசி அவளைக்‌ கண்டிக்க வேண்டுமென்று அவன்‌ 
மனம்‌ துடித்துக்‌ கொண்டிருந்தது. 


விருந்தாளி, வெற்றிலை போட்டுக்‌ கொண்டு வாசற்‌ 
பக்கம்‌ போய்த்‌ இண்ணையில்‌ சாய்ந்து கொண்டார்‌. இது 
தான்‌ சமயம்‌ என்று உள்ளே வந்தான்‌ கிட்டு. தன்‌ கோபத்‌ 
தைக்‌ காட்டும்‌ தோரணையிலும்‌, இருந்தாலும்‌ வாசற்‌ பக்கம்‌ 
இருக்கும்‌ விருந்தாளியின்‌ காதில்‌ விழாத படியும்‌ *₹நீலா 
இங்கே வா?” என்று கூப்பிட்டான்‌. எதற்கும்‌ தயார்‌ செய்து 
கொண்டு நீலா வந்தாள்‌. | | 


“வாழை இலை ஏது?” 
““எதிராளாத்தில்‌ கடன்‌ வாங்கி வந்தேன்‌,” 


“ஏன்‌ கடன்‌ வாங்கினாய்‌??? 


“நீங்கள்‌ வாங்கி வரும்‌ வழியைக்காணோம்‌, அதனால்‌ 
தான்‌! | 
“சரி. வீட்டிலிருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌ கடன்‌ 
வாங்கக்‌ கூடாது என்று நான்தான்‌ கண்டிப்பாகச்‌ சொல்லி 
யிருக்கேனே; ஏன்‌ வாங்கி வந்தாய்‌??? பண்ட்‌ 


அதெல்லாம்‌ நித்தியப்படிக்கி சரி; அனா விசேஷ நாட்‌ 
களிலே அதையெல்லாம்‌ பார்த்தால்‌ நடக்குமா? உலகத்‌ 
திற்குத்‌ தகுந்தாப்போல்‌ நடந்துதானே ஆகவேண்டும்‌! நாலு 
பேர்‌ செய்கிறபடி செய்துதானே ஆகவேண்டும்‌??* be 


“அப்பொழுது எனக்கில்லாத குடும்ப கெளரவம்‌உனக்கு 
"எங்கிருந்து வந்தது?” | Oey | 


"உங்களுக்கென்ன! எல்லோரும்‌ என்னைத்தானே ஏசு 
வார்கள்‌?” என்றாள்‌. கிட்டுவிற்கு என்ன செய்வதென்று 
புரியவில்லை, தனக்கு முன்னால்‌ நின்‌ றுகொண்டிருக்கும்‌ நீலா 
ஒரு வலுத்த பேர்வழி என்பதைமாத்திரம்‌ தெரிந்து கொண்‌ 


டான்‌. இருந்தாலும்‌ அவன்‌ சொல்வதிலும்‌ ஒர்‌ அளவு. 
நியாயம்‌ இருக்கிறது போலவும்‌ தோன்றியது. ஆனால்‌, 


அவளுடைய பிடிவாதத்தையும்‌ வீம்பையும்‌ வளரவிடாமல்‌ 
செய்யவேண்டு மென்ற எண்ணமும்‌ கூடவே எழுந்தது. 





17 


உலகத்தில்‌, பார்க்கப்போனால்‌, மனிதனுடைய தன்மை 
அவன்‌ கையிலிருக்கும்‌ பணத்தைப்‌ பொறுத்ததாகத்தான்‌ 
இருக்கிறது. ஏழையின்‌ சொல்‌ மாத்திரம்‌ அம்பலம்‌ ஏற 
முடியாமல்‌ இருப்பதில்லை: ஏழையே அம்பலத்திற்கு வர 
முடிகிறதில்லே. உலகின்‌ செலாவணியில்‌ இருப்பது ஒன்று 
கான்‌! அதுவே பணம்‌. 


கிட்டு, அந்தச்‌ சபதத்தை மேற்கொண்டதிலிருந்து, 
வரும்படி வரும்‌ கச்சேரிகளுக்குப்‌ போவது கிடையாது. 
நாதத்தையும்‌ பொருளையும்‌ எடைபோட்டுப்‌ பேரம்‌ செய்வ 
தில்லை. அவன்‌ தீர்மானித்ததன்‌ பலனாக, அவனிடம்‌ நாதம்‌ 
என்னவோ தங்கி நின்றது. ஆனால்‌, பொருளையும்‌ அதனால்‌ 
அடையக்கூடிய செளகரியங்களையும்‌ அவன்‌ தியாகம்‌ செய்யத்‌ 
தான்‌ வேண்டியிருந்தது. இளமையிலும்‌, குடும்பத்தின்‌ 
முதற்‌ படியிலுமிருக்கும்‌ கட்டுவையும்‌ அவன்‌ மனைவியையும்‌, 
இதன்‌ விளைவுகள்‌ பலத்த சோதனைகளுக்குள்ளாக்கின. 
ஆனால்‌, ஆசையைப்‌ படரவிடும்‌ இளமனைவியும்‌, ஆசையை 
அடக்கி ஆளமுயலும்‌ திடசித்தம்‌ கொண்ட புருஷனும்‌, 
வறுமை உண்டு பண்ணிக்கொண்டே யிருக்கும்‌ சோதனை . 
களில்‌ வெற்றி பெற முயல்வது ஓர்‌ அரிய சாதனைதான்‌. 


இந்தப்‌ பரீட்சைகளினால்‌, வர வர, ஏதாவதொரு கார 
ணத்தை முன்னிட்டு; இருவரும்‌ வாக்குவாதம்‌ செய்வது 
என்பது சகஜமாகிக்‌ கொண்டு வந்தது. ஒருவருக்கொருவர்‌ 
விட்டுக்‌ கொடுத்துக்‌ கொள்ளவும்‌ முயலவில்லை; ஒருவரை 
யொருவர்‌ புரிந்துகொள்ளவும்‌ முயலவில்லை. அப்படி 
முயன்றாலும்‌ சமரசத்திற்கு வருவது என்பதும்‌ நடவாத 
காரியமாயிருந்தது. 2 

திட்டுவின்‌ தம்பூராவின்‌ சுரைக்காய்‌ உடைந்துபோயிருந் 
தது. அதற்கு வேறு சுரைக்காய்‌ போடுவதற்கும்‌, வேறு சில . 
சில்லறை வேலைகள்‌ செய்வதற்கும்‌ பத்து ரூபாய்‌ தயார்‌ 
செய்து வைத்திருந்தான்‌. அது நீலாவுக்குத்‌ தெரியும்‌ ஆனால்‌ 
அதற்கு அவள்‌ வேறு. ஒரு செலவு வைத்திருந்தாள்‌. 


\ 


105 


அவளுடைய wees? கீழே. விழுந்து. உடைந்து 
போயிருந்தது. அதைச்‌ சீர்படுத்துவதற்குப்‌ பணம்வேண்டும்‌. 
தவிர, அவளைப்‌ பிறந்த வீட்டிற்கு வரச்சொல்லி அழைத்‌ 
திருந்தார்கள்‌. அதற்கும்‌ பணம்‌ வேண்டும்‌. இந்த இரண்‌ 
டையும்‌ உடனே செய்து கொள்ளவேண்டும்‌. என்பது அவள்‌ 
விருப்பம்‌. ஆகவே அந்தப்‌ பத்து ரூபாயைப்‌ புருஷன்‌ 
தம்புரா வின்‌ சுரைக்காய்க்கு உபயோகப்படுத்துவதா அல்லது 
தன்னுடைய மூக்கு SHG en படுத்துவதா என்பது 
தான்‌ பிரச்னையாக வந்தது. 


கிட்டு ரூபாயை எடுத்து இடுப்பில்‌ rasen 
டான்‌. இதுதான்‌ சந்தர்ப்பம்‌ என்பதைக்‌ சுவனித்து, நிலா 
வேகமாக அவன்‌ பக்கம்‌ வந்தாள்‌. கிட்டு அவள்‌ பக்கம்‌ 
திரும்பிப்பார்த்துக்‌ கொண்டு, அவள்‌ சொல்லப்‌ போவதை 
எதிர்பார்த்து நின்றான்‌. **ஆசாரியிடம்‌ எப்பொழுது 
போகப்‌ போகிறீர்கள்‌?” என்றாள்‌. ட 


“ஆசாரியிடமா! எதற்கு?” 








“erg ham? நான்தான்‌. பதினைந்து நாளாகச்‌ Ba 
- கொண்டு வருகிறேனே ஞாபகமில்லையா, என்‌ மூக்குப்‌ 
பொட்டுக்கு வேறு கல்போட்டு, சரிப்படுத்த வேண்டு 
மென்று?” 


“ஆமாம்‌, அதற்கு இப்பொழுது என்ன அவசரம்‌?” * 


.. “அவசரமா! நான்‌ கலியாணத்திற்குப்‌ போகவேண்‌ 
டாமா? போகும்பொழுது மூக்கிலில்லாமல்‌ N 
Gurú நிற்பது?”” 


“இப்பொழுது பணவசதியில்லை. நீ ட்டும்‌ து.” 






“பணம்‌ இன்னிக்கி இருக்கும்‌, நாளைப்போகும்‌. அதற்‌ 
காகக்‌ காரியாகாரியங்களை விட்டுவிட முடியுமா? நீங்கள்கான்‌ 
பத்து ரூபாய்‌ வாங்கி வை OSs Di ACen, அது போதும்‌ 
என்‌ செலவுக்கு.” 


“அது வேறு ஒரு ea சிரமப்பட்டு வாங்க 


ட வைத்திருக்கிறேன்‌.” 


“அது என்ன அப்படி முக்யமான காரியமோ?”? 


இதோ பார்‌ நீலா, தம்புராவிற்கு சுரைக்காய்‌ வேறு 
மாற்றணும்‌. பிரடையெல்லாம்‌ மாற்றணும்‌. அதற்காகத்‌ 
தான்‌ வாங்கி வைத்திருக்கிறேன்‌. உடனுக்குடனே செய்யா . 


106 


விட்டால்‌, அப்படியே கிடந்துபோயிடும்‌. வாத்யம்‌ சரியாகா — 
மலே இருந்து விடும்‌.” 3 
“நான்‌ மூக்கிலே மூக்குத்தியில்லாமே மூளியா நிற்‌ 
கிறேன்‌. அதற்கு ஒன்றும்செய்யக்‌ காணோம்‌, தம்புரா 
விற்குச்‌ சுரைக்காய்‌ போடணுங்கிறியளே !”' | 
“அதுதான்‌ முக்கியம்‌ நீலா! தம்புரா பின்னமாகக்‌ கிடந்‌. 
தால்‌ சரஸ்வதி தேவியே, வியாதியாகக்‌ கிடக்கிறாப்‌ போலத்‌ 
தான்‌. நான்‌ சங்கீதக்காரன்‌. சரஸ்வதிதேவியை உபாசிப்‌ 
பவன்‌. சாக்ஷாத்‌ தேவியின்‌ உருவான வாத்யத்தை உதவாக்‌ 
.கரையாகச்‌ செய்து உதறித்தள்ளிவிட்டு, உன்னை அலங்கரிக்க 
வேண்டிய. காரியத்தைச்‌ செய்யச்‌ சொல்லுகிறாய்‌. இது 
சரிதானா?” * ae 
மலைபோல நிற்கும்‌ மனைவியின்‌ மூக்குக்கு மங்களகர 
மான மூக்குத்தியை வாங்கிப்‌ போட மாட்டீர்கள்‌; மரத்‌ 
தினால்‌ செய்த வாத்யத்திற்கு மராமத்து செய்வதுதான்‌ 
முக்யெமென்று சொல்கிறீர்கள்‌. நாலு பேரை வேண்‌ 
மானாலும்‌ கேளுங்கள்‌. நன்றாயிருக்கிற து!”” | 





ஈஈயாரைக்‌ கேட்க வேண்டும்‌ இதற்கு? உனக்கு மூக்குப்‌ 
பொட்டு  அவசியமாயிருக்கு; எனக்குத்‌ தம்புராதானே 
மூச்சு!” | | 

“இந்தாருங்கள்‌, எனக்கு நகைகள்‌ ஏராளமாக நீங்கள்‌ 
வாங்கிப்‌ போட்டு விடவில்லை மூக்கிலேயும்‌, காதிலேயும்‌, 
கமுத்திலேயும்‌ வைரமா ஜொலிக்கவில்லை. மூக்கும்‌ மூளியாத்‌ 
கான்‌ நிக்கணும்‌. நின்று விட்டுப்போகிறேன்‌. நீங்கள்‌ 
தாராளமாக, குஷாலாக மனம்‌ தோன்றியபடி செய்து 
கொள்ளுங்கள்‌. என்‌ சவரணைக்கு மூக்குத்தியில்லை யென்று 
தான்‌ குறைச்சலாப்‌ போயிடுத்து!” என்று சொல்லிவிட்டு 
வேதனையுடன்‌ வேகமாக உள்ளே சென்றாள்‌. - | Er 


திட்டுவின்‌ பாடு மகா தருமசங்கடமாயிருந்தது. அவனுக்‌ 
குத்‌ தான்‌ சொன்னதுதான்‌ சரியென்று தீர்மானமாக 
இருந்தாலும்‌, அவன்‌ வருத்தப்பட்டுக்‌ கொண்டதில்‌ சிறிது . 
இரக்கமும்‌ பிறந்தது. ஆனாலும்‌, அவள்‌ குன்னோடு இவ்வளவு _2 
தூரம்‌ வாக்கு வாதம்‌ புரிய வந்தது ஒரு புறத்தில்‌ கோபத்‌ . 
தையும்‌ உண்டு பண்ணியது. “அவள்‌ என்ன கிழவியாகப்‌ 
போய்‌ விட்டாளா? அவர்கள்‌ வாழ்க்கை ஆரம்பித்துப்‌ பல 
வருஷங்கள்‌ ஆகிவிட்டனவா? ஏன்‌ தன்னை அவள்‌ புரிந்து 
- கொள்ள முயலக்‌ கூடாது? ஏன்‌ இப்படித்‌ தன்னுடன்‌ 





107 


o செய்துகொண்டிருக்கிறாள்‌? அதுதான்‌ ao ற்கு. | 
மிகவும்‌ சங்கடத்தை உண்டுபண்ணியது. is 


நீலா என்ன நினைத்தாள்‌! “நான்‌ முக்கியமான செல: 
விற்குத்தானே பணம்‌ கேட்டேன்‌? இவர்‌ ஏன்‌ தர மறுக்‌ 
கிறார்‌? அவர்‌ செலவுதான்‌ அவருக்குப்‌ பெரிசு. — பிறத்தி: 
யாருடைய விஷயங்களைப்பற்றி அக்கறையேயில்லை. அவர்‌ 
சிறிது விட்டுக்கொடுத்து நடந்துகொண்டுவிட்டால்‌,. நான்‌ 
ஏன்‌ அவருடன்‌ சண்டை போடப்போகிறேன்‌? கான்‌ பிடித்த 
முயலுக்கு மூன்றே கால்‌ என்று ஏன்‌ பிடிவாதம்‌ பிடிக்க. 
வேண்டும்‌? நான்‌ சண்டித்தனமா செய்கிறேன்‌? ஏன்‌ தாராள: 
புத்தியுடன்‌ அவர்‌ நடந்து pers a என்று அவள்‌: 
பொருமிக்‌ கொண்டிருந்தாள்‌. | 


இட்டு உள்ளே வந்தான்‌. **இந்தா, பத்து ரூபாய்‌ இருக்‌ 
கிறது. உனக்கு எது வேண்டுமோ அதைச்‌ செய்து கொள்‌. 
என்னை ஒன்றுக்கும்‌ கேட்கவேண்டாம்‌” என்று பணத்தை. 
நீட்டினான்‌. ஆனால்‌, அது நீலாவிற்கு “இந்தா, பணத்திற்‌. 
காக வம்பு பண்ணினாயே, தொலைத்துக்கொள்‌'” என்று தன்‌ 
A முகத்தில்‌ விட்டெறிவதுபோலத்‌ தோன்றியது. மனதில்லா 
மல்‌ கொடுக்கும்‌ பணத்தை வாங்கிக்கொள்ளத்‌ தயாராயில்லை 
அவள்‌. '*உங்களுக்குத்தான்‌ அந்த ரூபாய்‌ தேவை. தம்பு: 
ராவைச்‌ சரிப்படுத்தணும்‌. நான்‌ வீட்டுக்குள்‌ கிடப்பவள்‌ 
தானே. எக்கேடுகெட்டால்‌ என்ன? நீங்களே வைத்துக்‌. 
கொள்ளுங்கள்‌, ' எனக்குத்‌ தேவையில்லை'” என்றாள்‌. அவன்‌ 
ஓர்‌ அளவு பச்சாதாபப்பட்டு விட்டுக்‌ கொடுக்கும்‌: நிலையில்‌. 
இருக்கும்பொழுது, - அவள்‌ காட்டும்‌ அசிரத்கையும்‌ அகம்‌. 
பாவமும்‌ அவனுடைய ஆணவத்தைத்தான்‌ அதிகப்படுத்தின.. 


“இதோ பார்‌. உன்னுடன்‌ வாக்கு வாதம்‌ செய்ய நான்‌: 
தயாராயில்லை. ஏதோ பாவம்‌, அதுவும்‌ நியாயமான செலவு: 
தானே என்று கொடுக்க வந்தால்‌, மிகவும்‌ அலட்சியமாகப்‌ 

பேசுகிறாய்‌. தராவிட்டாலும்‌ வம்பு; தந்தாலும்‌ வம்பாயிருக்‌ 

கிறது. அது எனக்குச்‌. சரிப்பஃட்டுவராது. இஷ்டமிருந்தால்‌ 
வைத்துக்‌ கொள்‌; இல்லாவிட்டால்‌ தலையைச்‌ சுற்றித்‌ 
தூக்கி எறி!?' என்று அந்த ரூபாயை அவள்‌ முன்னே BAM 
எறிந்தான்‌. நாணயங்களெல்லாம்‌ நாலா பக்கமும்‌ சிதறி 
ஓடின. ரூபாயைப்‌ போட்டு விட்டுக்‌ கிட்டு துண்டை 
எடுத்துப்‌ போட்டுக்கொண்டு வெளியே போய்விட்டான்‌. 


நீலா, கழேவிழுந்து உருண்டு ஓடிய ரூபாய்களையெல்லாம்‌. 
பொறுக்கினான்‌ அத்துடன்‌, அவளுடைய சிதறிய உணர்ச்சித்‌. 
ae சேர்க்க முயன்றாள்‌. : 






18 





ஒரு நாள்‌ மத்தியானம்‌ சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து 
கொண்டிருந்தாள்‌ நீலா. கிட்டு வாயினால்‌ ஸ்வரங்களை முணு 
முணுத்தபடி எதையோ நினைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்‌ 
தான்‌. அன்று மாலை கிருஷ்ணன்‌ கோவிலில்‌ கிட்டுவின்‌ 
கச்சேரி, அது *தேங்காய்மூடிக்‌ தக்கேசி இட்டு இப்பொழு 
தெல்லயம்‌_பணக்தற்காதப்‌ படுவதில்லை என்பது பிரசித்த 
மாகி விட்டபடியால்‌, ரஸிகர்கள்‌. மிகவும்‌ பழதினவர்கள்‌, 
தேவாலய உற்சவங்கள்‌ நடத்துவோர்காம்‌ இட்டுவைக்‌ கச்‌ 
'சேரிக்கு அழைப்பது என்பது வழக்கமாகிவிட்டது. இட்டு 
தாட்சண்யம்‌ தட்ட முடியாமல்‌ அங்கு போய்ப்‌ பாடுவது 
வழக்கம்‌, கிட்டு இஷ்டப்‌ பட்டால்‌ தான்‌ கச்சேரியில்‌ பாடு . 
வான்‌. ஆகவே இந்தக்‌ கச்சேரிகளுக்கு இரட்டிப்புக்‌ கெளர 
வத்தைக்‌ கொடுத்தார்கள்‌ ரஸிகர்கள்‌ . தான்‌ கையில்‌ 
வாங்கக்கூடிய பொருளுக்காகப்‌ பாடவில்லை, தன்னுடைய 
கச்சேரி விலையில்லாதது என்ற எண்ணத்தில்‌, .கிட்டுவிற்கும்‌ . 
இந்தக்‌ கச்சேரிகள்‌, மிகவும்‌ பெருமை குரக்கூடியவையாகத்‌ 
தானிருந்தன. u 


ஆனால்‌, நீலாவிற்கு இந்தக்‌ கச்சேரிகளின்‌ பெருமை 
யையோ அல்லது கிட்டுவின்‌ கொள்கையின்‌ உயர்வையோ 
புரிந்து கொள்ள முடியவில்லை, அன்றாட வாழ்க்கையோடு 
ஓட்டி வராத கொள்கைகளினால்‌ யாருக்கு என்ன பயன்‌? 
அன்றையக்‌ கச்சேரியைப்பற்றி அவளும்யோசித்துக்‌ கொண்டு 
தானிருந்தாள்‌. | | | 

அவள்‌ பிரச்னை அந்தக்‌ கச்சேரியோடு மிகவும்‌ ஒட்டிய 
பிரச்னைதான்‌. கிட்டு, அன்றுமாலை கச்சேரிக்குக்‌ கட்டிக்‌ 
கொண்டு போவதற்கு நல்ல வேஷ்டியும்‌ துப்பட்டாவும்‌ 
இருக்கிறதா என்பதை நீலா பார்க்கத்‌ தொடங்கினாள்‌. 
ஏனென்றால்‌, கச்சேரிக்குப்போட்டுக்‌ கொள்வதற்காக ஜதை 
.ஜதையாக ஐரிகை வேஷ்டிகளும்‌ அங்கவஸ்‌ திரங்களும்‌ இல்லை, 
இரண்டே இரண்டு ஜோடிகள் தான்‌ இட்டுவிடம்‌ உண்டு, 
அதிலே ஒன்று; ஒரு மகாராஜா இட்டுவிற்கு. சன்மானம்‌ 


OD. 


செய்த பட்டுவஸ்திரம்‌. பாக்கியுள்ள அங்க வஸ்திரத்தையும்‌, 
௨: வேஷ்டியையும்‌ தான்‌ கச்சேரிகளுக்குப்‌ போட்டுக்கொண்டு 
போவது வழக்கம்‌. நீலா அதை எடுத்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. கிட்டுவீன்‌ அநேக வேஷ்டிகள்‌ ஜீரண 
மாய்ப்‌ போயிருக்கும்‌, அதைக்‌ கவனியாமலேயே கிட்டு 
அவைகளைப்‌ போட்டுக்‌ கொண்டுபோய்‌ விடுவது வழக்கம்‌. 
நீலா, "இன்று கச்சேரியாயிருக்கிரதே அவசரத்தில்‌: 
இமிசலைப்‌ போட்டுக்‌ கொண்டுபோய்‌ விடுவாரே” என்ற 
எண்ணத்தில்‌, வழக்கமாகப்‌ போட்டுக்கொள்ளும்‌ கச்சேரி 
அங்கவஸ்திரத்தை எடுத்துப்‌ பார்த்தாள்‌; பிரித்தாள்‌. அவள்‌ : 
எதிர்பார்த்தபடியே விசிறிமடிப்புக்கு நேராகக்‌ கிழிந்‌. 
திருந்தது. அதை எடுத்துவந்தாள்‌. 
“இதைப்‌ பாத்தியளா? இதுவும்‌ கிழிந்துவிட்டது”” 
“சரி, போய்விட்டுப்‌ போகிறது” என்றான்‌ கிட்டு. 
- 1₹மகாராஜா. கொடுத்த பட்டு அங்கவஸ்திரம்தான்‌ 
இருக்கிறது. அதை எடுத்துவைக்கட்டுமா?”” என்றாள்‌. 
“வேண்டாம்‌. வேண்டாம்‌ உள்ளூர்‌ கச்சேரிதானே? 
அது இருக்கட்டும்‌. வேறு ஏதாவது சமயத்திற்கு உபயோகப்‌ 
படும்‌. £ | = 
.. ₹*வேறு எதைப்‌ போட்டுக்கொள்ளப்‌ போகிறீர்கள்‌??? 


“Gam ஏதாவது சாதாரண வேஷ்டியைப்‌ போட்டுக்‌ 
கொண்டால்‌ போகிறது.” | E 


| “ரொம்ப நன்றாயிருக்கும்‌ சதசலே! சபைக்கு முன்னாலே 

பாடறபோது அதுக்குத்‌ குகுந்த அந்த து வேண்டாமா? 

சாதாரணத்‌ துண்டைப்‌ போட்டுக்கொண்டு உட்காருவதா?'' 
“ரொம்ப சரி. Gan அங்கஸ்‌ திரம்‌ இல்லையே!” ? 


a நான்‌ சொன்னால்‌ உங்களுக்குக்‌ கோபம்‌ வருகிறது. 
- எத்தனையோ, சங்கீத வித்வான்‌ ௧ள்‌ பணத்திலே கொழிக்கிருர்‌ 
களே. நீங்கள்‌ ஏன்‌ கட்டிக்கொள்ள வேஷ்டிகூட இல்லாமல்‌ 
திண்டாடவேண்டும்‌? Qe நீங்களாகச்‌ செய்து கொள்வது. 
வருகிற லக்மியை வேண்டாமென்று தள்ளாமல்‌ நீங்கள்‌ 
இருக்கக்‌ கூடாதா?” குட்‌ | thy 


“நீலா, நான்‌ சொன்னால்‌ உனக்குப்‌ புரியாது: எனக்கும்‌ 
உனக்கும்‌ முக்கியமான அடிப்படை விஷயத்தில்‌ வித்தியாசம்‌ 


110 5 


இருக்கிறது. நான்‌ சங்கதத்தைக்‌ ஜீவனோபாயமாகக்‌ கைக்‌ 
கொள்ள விரும்பவில்லை. அதை ஒரு யோகமாகவும்‌, அந்த 
வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகவும்‌ உபாசிக்கிறேன்‌. . நீ 
அதை ஒரு வியாபார முறையில்‌ பார்க்கிறாய்‌. பணம்தான்‌ 
வேண்டுமென்றால்‌, இந்த சங்கீத உபாசனையே தேவையில்லை, 
சம்பாதிப்பதற்கு உலகில்‌ எவ்வளவோ வழிகள்‌ இருக்கன்‌ றன. 
அந்த வழியிலே போனால்‌ போதும்‌. பணத்தை எவ்வளவோ 
பேர்‌ சம்பாதிக்கலாம்‌. ஆனால்‌ வித்தையைச்‌ சம்பாதிப்பது 
சிலருக்குத்தான்கட்டும்‌. அந்த வித்தையைச்சரியான வழியில்‌ 
உபயோகப்‌ படுத்துவது என்பது இன்னும்‌ சிலருக்குத்தான்‌ 
கிடைக்கும்‌?” என்றான்‌. a 


ஆனால்‌ கிட்டுவின்‌ இந்தத்‌ தத்துவம்‌ நீலாவிற்கு விளங்க 
வில்லை. *வித்தையினால்‌ அவர்‌ அடைய வேண்டியதை அடை 
யட்டும்‌. ஆனால்‌ அதற்காக வாழ்க்கையில்‌ அத்தியாவசிய 
மான தேவைகளைக்‌ கூடத்‌ தியாகம்‌ செய்யச்‌ சொல்லியிருக்‌ 
கிறதா என்ன?...” என்று சிந்தித்தாள்‌. | | 


கிழிந்து போயிருந்த அங்கவஸ்திரத்தை அப்படியே 


உள்ளே வைத்துவிட்டு, மகாராஜா சன்மானம்‌ செய்த பட்டு | 


வஸ்திரத்தைக்‌ கச்சேரிக்கு எடுத்துவைத்தாள்‌. 


சிறிது நேரம்‌ சென்றது. வாசற்பக்கம்‌ ஏதோ சப்தம்‌ ' 


கேட்டது. ஒரு சாயபு, ஒரு வாத்யத்தைக்‌ தூக்கிக்கொண்டு 
வந்தான்‌. அவனுடன்‌ சிறியவர்களும்‌ பெரியவர்களுமாக 
ஒரு சிறு கூட்டம்‌ சுற்றியிருந்தது. என்ன. சமாசாரம்‌?'? 
என்று கேட்டான்‌ கிட்டு. ae es 


இந்த வடநாட்டான்‌ அற்புதமாக. சாரங்கி வாசிக்‌ 
கிறான்‌. நீங்கள்‌ அவசியம்‌ கேட்கவேண்டும்‌[?? என்றார்‌ 
இருவர்‌. | 

அப்படியா! கேட்கலாமே”' என்று உட்கார்ந்தான்‌ ட்டு, 
கூடவந்தவர்களும்‌ ஓரமாக உட்கார்ந்து கொண்டார்கள்‌. வட 
நாட்டுசாயபு, கிட்டுவுக்குப்‌ பணிவாக சலாம்‌ செய்துவிட்டு 
வாசிக்கத்‌ தொடங்கினான்‌. ஒரு இழுப்பு இழுத்தான்‌. தந்திகள்‌ 


பதறின. வில்லும்‌ வீரலும்‌ தந்தியை நெருடின. ஸ்வரஜாலங்‌ . 


கள்‌ மத்தாப்புப்‌ பொறிகள்‌ போல உதிர்ந்தன... வடநாட்டு 
தேசாந்திரி, ஸ்தாயிகள்‌ கணக்கில்லாமல்‌ மேலும்‌ கீழும்‌, அந்த 
த்திற்கும்‌ பாதாளத்திற்கும்‌ பாலம்‌ அமைப்பதுபோல்‌ மூன்று 
ஸ்தாயிகளிலும்‌ நான்குகாலங்களிலும்‌ அற்புதமாக வாசித்துக்‌ 
, காட்டினான்‌. விரல்கள்‌ கண்ணுக்கெட்டாத வேகத்தில்‌ பறந்‌ 


111 


தாடிக்கொண்டிருந்தன. வாத்யத்திலிருந்து, பாவமும்‌ ஞான . 
_ மும்‌ கலந்த அற்புதமான ராக ஸ்வரூபம்‌ தாண்டவமாடிக்‌ 
கொண்டிருந்தது. ஓர்‌ அருமையான ‘HGS S55OS 
வாசித்துக்‌ காட்டிவிட்டு நிறுத்தினான்‌ வடநாட்டு வித்வான்‌. 


அவன்‌ வாசிக்க 10155790553 டு, கண்மூடி 
மெளனியாதி y ப்‌ ITT அந்த EZ ல்‌ கதுவிட்டான்‌. 
அந்த ஏழை நாடோ 1G E al லிருந்து வந்த சங்கீதம்‌ 
அப்படியே கிட்டுவை மெய்மறக்கச்‌ செய்தது. அந்த வாத்யத்‌ 
தின்‌ சுநாதமும்‌, அந்தப்‌ பாடகனின்‌, எல்லையற்ற கற்பனையும்‌, 
அவனுடைய நிர்ணயமான சாதகமும்‌,லயத்தில்‌ அவனுக்கேற்‌ 
பட்ட ஒரு நிச்சயமும்‌, இட்டுவை இன்பசாகரத்தில்‌ ஆழ்த்‌ 
தியது. அந்தத்‌ துல்யமான நாதத்தில்‌ ஈடுபட்டிருந்தான்‌. 
அந்தப்‌ பாடகன்‌ நிறுத்திய பிறகுதான்‌ கிட்டுவிற்கு பிரக்ஞை 
வந்தது. கண்களைத்‌ திறந்தான்‌. கிட்டுவின்‌ கண்களிலிருந்து 
கண்ணீர்‌ AG ih துகொண்டிருந் தது. அந்த வடநாட்டுப்‌ , 
பிச்சைக்கார சாயபுவின்‌. அமுக்குப்படிந்த கைகளைத்‌ 
தொட்டுக்‌ கண்களில்‌ ஓத்திக்கொண்டான்‌: **இதுதான்‌ 


சாக்ஷாத்‌ சரஸ்வதிதேவி இருக்கும்‌ Garda!’ என்று மதிப்பு 
பொங்கச்‌ சொன்னான்‌. | 






.... அந்தவடநாட்டானுக்குத்‌ தமிழ்‌ தெரியாது. “எனக்கு 
ஒரு சட்டைவேண்டும்‌”” என்று ஜாடையாகக்‌ சொன்னான்‌. 
இட்டு எழுந்திருந்தான்‌. உள்ளே. போனான்‌. அன்றையக்‌ 
கச்சேரிக்காக மகாராஜா சன்மானம்‌ செய்த பட்டு வஸ்‌ 
இரத்தை எடுத்து வைத்திருந்தாள்‌ நீலா. அதை எடுத்துக்‌ 
கொண்டு bg அந்த சாரங்கி arh#s5 சாயபுவின்மேல்‌ 
போர்த்தினான்‌.. “நீ FG மகாராஜன்‌! நன்ளாயிருக்க 
வேண்டும்‌”” என்று ஹிந்து ஸ்தானியில்‌ ஆசீர்வாதம்‌ செய்து 
விட்டு, சந்தோஷத்துடன்‌ அந்த வடநாட்டு வித்வான்‌ வெளி 
யேறினான்‌. தள்‌ 

“அஹா! எந்த எந்த இடங்களில்‌ அபூர்வமான வித்தை 
கள்‌ எல்லாம்‌ பதுங்கிக்கிடக்கின்றன!”ூ என்று ஆச்சரியப்‌ 
பட்டுக்‌ கொண்டிருந்தான்‌ கிட்டு. 


நீலா இதையெல்லாம்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
அவளுக்கு, அந்த வடநாட்டான்‌ வாசித்ததெல்லாம்‌ காதில்‌ 
ஏறவில்லை. கடைசியாக வைத்திருந்த ஒரே பட்டு வஸ்திரத்‌ 
தையும்‌ கிட்டு ஒரு பிச்சைக்காரனுக்குத்‌ தானம்‌ செய்துவிட்டு 
நிற்பதுதான்‌ அதிக ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. 
“தனக்குக்‌ கட்டிக்கொள்வதற்கு நல்ல துணியில்லை. பிச்சைக்‌ 


112 


காரனுக்குத்‌ தூக்கு வீசியெறிய என்ன தாராளம்‌?” என்று 
பொருமிக்‌ கொண்டிருந்தாள்‌. | _ 


நாதத்திலேயே மெய்மறந்து நிற்கும்‌ கிட்டுவிடம்‌ வந்‌ 
தாள்‌. “ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு வைத்‌. 
திருந்த அந்த ஒரு பட்டையும்‌ அந்தப்‌ பிச்சைக்காரனுக்குத்‌ i 
தானம்‌ கொடுத்து விட்டீர்களே; என்ன தாராளம்‌!” 
என்றாள்‌. ; | 


உலகத்திற்குப்‌ புறம்பான ஓர்‌ அனுபவத்திலே இருந்த 
கிட்டுவிற்கு இந்த வார்த்தைகள்‌ நாராசம்போல்‌ விமுந்தன. 
அந்தப்‌ பாட்டிற்கு எதைத்தான்‌ கொடுக்கக்‌ கூடாது? 
கேவலம்‌ ஒரு பட்டுத்தானா அந்த சங்கீதத்திற்குச்‌ சன்மான 
மாகச்‌ செய்ய முடியும்‌ என்று நினைத்துக்கொண்டு ஒரு 
வறண்ட சிர்ப்புடன்‌ “எனக்கு ஒருவன்‌ அதைக்‌ கொடுத்தான்‌. 
அதையே இன்னொருவனுக்குத்‌ திருப்பிக்‌ கொடுத்து விட்‌ 
டேன்‌. இதில்‌ நமக்கு என்ன நஷ்டம்‌?” என்றான்‌ சாவதான 
மாக, 


“நீங்களும்‌ அவனும்‌ ஒன்றுதானே??? என்றாள்‌ எகத்தாள | 
மாக, aa 
“இல்லையில்லை. எனக்கும்‌ மேம்பட்டவன்‌ அந்த. 
வித்வான்‌. அவனிடம்‌ உள்ள சரக்கு மிகவும்‌ உயர்ந்தது”” 
என்றான்‌. | = 


“அப்படியென்றால்‌, உங்களைக்‌ கூப்பிட்டு சன்மானம்‌ 
செய்வதற்குப்‌ பதிலாக, அந்தப்‌ பிச்சைக்காரனைக்‌ கூப்பிட்டு, 
மகாராஜா சன்மானம்‌ செய்திருக்கலாமே?” என்றாள்‌. 


“ger! ஆனால்‌, மகாராஜாவிற்கு அது. கொடுத்து 
a எனக்குத்தான்‌ அந்தப்‌ பாக்கியம்‌ கிடைத்‌ 


தது!” என்றான்‌. 
அதற்குமேல்‌ என்னசெய்வதென்று தெரியவில்லை. Dr 
தரித்திரம்‌ பிடித்த பிச்சைக்காரன்‌ வந்து சாயந்திரம்‌ உங்‌ 
களுக்குக்‌ கச்சேரிக்குஅங்கவஸ்திரம்‌ இல்லாமல்செய்துவிட்டுப்‌ 
போய்விட்டானே. அவன்‌ நாசமாய்ப்போக/[?” என்று வயிற்‌ 
றெரிச்சலுடன்‌ வைதாள்‌ நீலா. 


“இந்தா! அவனை ஒன்றும்‌ சொல்லாதே, அந்தப்‌ பட்டு 
எங்கே போய்ச்சேரணுமோ, அங்கேபோய்ச்சேர்ந்துவிட்ட து. 
இப்பொழுதுதான்‌ எனக்கு மனசு நிம்மதியாயிருக்கிறது. 





19 








சூரியன்‌ உதித்து அஸ்தமிக்கும்‌ வரையில்‌ மனிதன்‌. 

இதயத்தில்‌ எத்தனையோ போராட்டங்கள்‌! ஆனால்‌ பொழுது 
விடிவதே, நீலாவிற்கும்‌ கிட்டுவிற்கும்‌ போராட்டத்தை : 
உண்டு பண்ணுவதற்குத்தான்‌ போல்‌ இருந்தது! u 

ஒரு நாள்‌ காலை கிட்டு கையில்‌ ஒரு பையைத்‌ தூரக்கிக்‌ 
கொண்டு கடைக்‌ தெருப்பக்கம்‌ ளெம்பிக்கொண்டிருந்தான்‌. . 
முகத்தில்‌ குதூகலம்‌ தாண்டவமாடியது. என்ன விசேஷம்‌ 
என்றுநீலா ஜாடையாகப்பார்த்தாள்‌. **நீலா, கடைவீதிக்குப்‌ 
போய்‌ சாமான்‌ வாங்கி வருகிறேன்‌. இன்று ஒரு பெரிய 
விருந்து வரப்போகிறது” என்றான்‌. | 

GT” என்றாள்‌ அலட்சியமாக. 


யார்‌ தெரியுமா? கேசவநல்‌ லூர்‌ சுப்பையா பாகவதர்‌! 
என்றான்‌ பெருமையாக, நீலாவிற்கு ஒரு வியப்பும்‌ ஏற்பட 
கொண்டு வரவேண்டியது. என்‌ கழுத்தை அறுக்க வேண்டி 
யது!” என்றாள்‌. | 

அட கர்மமே! அவரை யாரென்று நினைத்துக்‌ கொண்‌ . 
டாய்‌? சங்கத உலதிலே அவர்‌ ஒரு சக்கரவர்த்தி! 

“உங்களுக்கு ஒவ்வொரு பண்டாரமும்‌, ஆண்டியும்‌ 
சக்கரவர்த்திதான்‌!' என்றாள்‌. 

எ, மூடு வாயை! அவர்‌ போன்றவர்‌ இந்தத்‌ தரித்திரம்‌ 
பிடித்த வீட்டுக்கு வரக்கூடியவரே இல்லை. ஏதோ என்னு 
டைய சிதேகத்தை உத்தேசித்து வரப்போகிறார்‌. அவரை 
என்ன வென்று நினைத்துக்‌ கொண்டாய்‌?”” என்றான்‌. 


ட... இந்தத்‌ தரித்திரம்‌ பிடித்த வீட்டிற்கு விருந்து ஒன்று - 
தான்‌ குறைச்சலாகக்‌ இடந்ததோ?”' என்றாள்‌ நீலா. 

"உன்‌ அழுகையை நிறுத்திக்கொள்‌. தம்ம கதை 

எப்பொழுதும்‌ உள்ளதுதான்‌.௮வர்‌ வேறு போக்கிடம்‌ இல்லா 








116 


கிட்டு திரும்பி வரவில்லை, ஆனால்‌, அதற்குள்‌ ஒரு பெரிய 


வில்வண்டி வந்து நின்றது. ' வண்டியிலிருந்து ஒரு சிஷ்யன்‌, ௮ 


வெள்ளிக்‌ கூஜாவைத்‌ தூக்கிக்கொண்டு இறங்கி வந்தான்‌. 
மற்றொரு சிஷ்யன்‌ வெள்ளி வெற்றிலைப்‌ பெட்டியைக்‌ 
தூக்கிக்கொண்டு வந்தான்‌. மற்றொருவன்‌ பெட்டிகளை 
இறக்கிக்‌ கொண்டிருந்தான்‌. கடைசியாக இறங்கினார்‌ 
பாகவதர்‌. அவர்‌ இடுப்பிலும்‌ மேலும்‌, ஒண்ணரைச்சாண்‌ 
அகலம்‌ சரிகை உள்ள வேஷ்டியும்‌ அங்கவஸ்திரமும்‌ 
பளபளத்தன. நெற்றியிலே ஒரு முரட்டு DAME E 
பொட்டு. சிஷ்யன்‌ வந்து பவ்யமாக ““கிருஷ்ணபாகவதர்‌ 
இருக்கிராறா?'' என்று கேட்டான்‌. 


நீலா; “அவர்‌ வெளியே போயிருக்கிறார்‌; வந்து விடுவார்‌. 
உள்ளே வரச்சொல்லுங்கள்‌!!! என்று சொல்லி விட்டு, 
வரவேற்கும்‌ தோரணையில்‌ கூடத்தில்‌, பரபரவென்று ரத்ன 
கம்பளத்தை விரித்தாள்‌. | 


சுப்பையா பாகவதர்‌ வந்தார்‌. உள்ளே பெட்டி படுக்கை 


களுடன்‌, கூடைகளும்‌ வந்தன. ஒரு கூடை நிறைய தேங்‌ ' 


காய்‌ வ மல்தேரவா மாம்பழங்கள்‌. ஒரு கூடை... 
நிறையகா மாதுளம்‌ பழங்கள்‌. ஒரு வெற்றிலை முட்டி. 


ஒரு கூடை நிறைய DTI பழம்‌ எல்லாம்‌ உள்ளே வந்தன. 
சிஷ்யன்‌ அவைகளை உள்‌ எடுத்து வந்து, நீலா பக்கம்‌ 


கொண்டுபோய்‌ வைத்தான்‌. 


பாகவதருடைய தோற்றம்‌, அவருடைய படாடோபம்‌, 


க 


பெருந்தன்மை, அவருடைய கம்பீரம்‌ இவையெல்லாம்‌ நீலா . 


வீன்‌ மன த்தில்‌ இவர்‌ ஒரு பெரிய மனிதர்‌ என்ற எண்ணத்‌ 
தைத்‌ தோற்றுவித்தன. ஒரு கூஜாவில்‌ ஜலம்‌ கொண்டு 
வைத்தாள்‌. வெற்றிலை பாக்குத்‌ தாம்பாளத்தைக்‌ கொண்டு 
வந்து வைத்தாள்‌. விசிறியை எடுத்து வைத்தாள்‌. பேச்சினா 
_லன்றி மற்றபடி அவரை வரவேற்று உபசரிக்க வேண்டியவை 
களைச்‌ செய்தாள்‌. சமையல்‌. உள்ளே போய்‌, பேஷான 
விருந்து சமைக்கவும்‌ ஆரம்பித்து விட்டாள்‌... 


: கிட்டு திரும்பி வந்தான்‌. சமையற்காரன்‌ வேறு ஏதோ 
ஒரு கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டான்‌. அவன்‌ வர 


முடியவில்லை. ஏமாற்றத்துடன்‌ திரும்பி வந்து கொண்டிருந்‌ 


தான்‌. நீலா மாத்திரம்‌ சமையல்‌ செய்து வைக்காமலிருக்‌ 


கட்டும்‌ அவளைப்‌ பழி வாங்கி விடுவது என்ற எண்ணத்துடன்‌ | 


SOL வந்தான்‌. 


117 


வீட்டிற்குவந்துபார்த்தால்‌, வீடு அமர்க்களமா 


> யிருந்தது. பாகவதர்‌ வந்துவிட்டார்‌. சிஷ்யகோடிகள்‌ 


நடமாடிக்‌ கொண்டிருந்தனர்‌. உள்ளே. நுழைந்ததும்‌ 
பாகவதர்‌ அருமையாக “ar, கிட்டப்பா. எங்கே 


போயிருந்தே?'" என்று அவனை வரவேற்றார்‌. 


இட்டு, சந்தோஷத்துடனும்‌, வியப்புடனும்‌, ₹“வாருங்‌ 
கள்‌, வாருங்கள்‌; எப்பொழுது வந்தீர்கள்‌?” என்று சொல்லிக்‌ 
கொண்டே அவர்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்தான்‌. 


“உன்னைக்‌ காணவில்லை. உன்‌ சம்சாரம்‌ எங்களை அபார 
மாக உபசரித்து விட்டாள்‌” என்று பாகவகர்‌ சொன்னார்‌. 
கிட்டுவிற்குத்‌ தூக்கி வாரிப்போட்டது. அவர்‌ ஏதாவது 
தன்னைக்‌ கேலி செய்கிறாரோ, தன்‌ மனைவி அவரை ஏதாவது 
அவமானம்‌ செய்து விட்டாளோ என்ற சந்தேகம்‌ வந்து 
விட்டது. ஆனால்‌ அவர்‌ சொல்லும்‌ தோரணையைப்‌ பார்த்‌ 
தால்‌ அப்படித்‌ தோன்‌ றவுமில்லை. 


. “சரி, உங்களுக்கு ஸ்நானத்திற்கு ஏற்பாடு. செய்‌ 
யட்டுமா?”” என்றான்‌. 


“அதற்கெல்லாம்‌ அவசரமில்லை; உட்காரு”? என்றார்‌ 
பாகவதர்‌. 


அனால்‌ கிட்டுவிற்கு, சாப்பாட்டிற்கு நீலா என்ன 
செய்யப்‌ போகிறாளோ என்பதுபற்றியே கவலையாயிருந்த 
படியால்‌ “இதோ வந்துவிட்டேன்‌” என்று சொல்லிவீட்டு 
உள்ளே போனான்‌. 


சமையல்‌ உள்ளே a oa வா அவன்‌ பிரமித்து 
நின்று விட்டான்‌. நீலா பம்பரம்போல்‌ சுற்றிச்‌ சுற்றிக்‌ 
காரியங்கள்‌ செய்து கொண்டிருந்தாள்‌. வந்தவர்களுக்கு 
பஞ்ச பக்ஷ்ய பரமான்னங்களுடன்‌, பெரிய விருந்து செய்து 
கொண்டிருந்தாள்‌. கிட்டுவைப்‌. பார்த்தவுடன்‌. “வாழை 
இலை இல்லை, வாங்கிக்கொண்டு வாருங்கள்‌?” என்றாள்‌. 
கட்டுவிற்கு ஆச்சரியமாயிருந்தது. ADS நேரத்திற்கு முன்‌ 
“உடம்பு சரியில்லை, சமைக்கமாட்டேன்‌”” என்று சொன்ன 


மீலாவா இப்பொழுது விழுந்து விழுந்து சமையல்‌ செய்கிருள்‌! 
... **உடம்பு சரியில்லை, என்று சொன்னாயே?” என்றான்‌. ்‌ 


"ஆமாம்‌, உடம்பு சரியாகத்தான்‌ இல்லை. ஆனால்‌, 


வராதவர்கள்‌ வந்திருக்கும்‌ பொழுது, விழுந்து படுத்துக்‌ 
கொண்டிருந்தால்‌ நன்றாயிருக்குமா??” என்றாள்‌. ' 








- 20 


முண்டு, வேறு ஒன்றும்‌ கவலையில்லை. அகமுடையாள்‌ இருக்‌ 
காளா செத்தாளா, என்ற கவலையில்லை; சாப்பாடு உண்டா, 
கிடைக்குமா என்பதில்‌ கூடக்‌ கவலையில்லை” என்றாள்‌. 


நீலா, அவர்‌ குசேல ஸ்வாமி மாதிரி பொறுப்பில்லாமல்‌ 
இருக்கலாம்‌. இருந்தாலும்‌ நீதான்‌ அவர்‌ தலையிலே பொறுப்‌ 
பைக்‌ கட்டணும்‌” என்று முடித்தாள்‌ அந்த அம்மாள்‌. 


அரிசியை வாங்கிக்கொண்டு வீட்டிற்கு வந்தாள்‌. 
அவளுக்கு மிகவும்‌ துக்கமாயிருந்தது. அவளுடைய குடும்பத்‌ 
தேர்‌ சுகமாக ஓடிக்கொண்டிருக்கக்‌ கூடாதா? இந்தச்‌ சிறு. 
வயதில்‌ வறுமை யென்னும்‌ குட்டையில்‌ விழுந்து உழல 
வேண்டி யிருக்கிறதே. வித்தையிருந்து என்ன பயன்‌? புகழ்‌ 
இருந்து என்ன பயன்‌? ஒரு வேளைச்‌ சோற்றுக்கு உதவவில்லை/ 
புகமேணியில்‌ ஏறிக்கொண்டிருக்கும்‌ அவள்‌ புருஷன்‌, அதை 
விட்டு இறங்கி வந்து, சுகம்‌ : இருக்கும்‌ பாதையில்‌ அவளை 
அழைத்துக்கொண்டு போகமாட்டானா என்று அவள்‌ எண்ண 
மிட்டுக்கொண்டிருந்தாள்‌. 

“அம்மா” என்று ஒரு குரல்‌ வாசற்பக்க மிருந்து வந்தது. 

“யாரது?” என்றாள்‌ நீலா. 


“y வேணுமா??? என்று ஒரு மல்லிகைச்‌ சரத்தை 
வைத்துக்‌ கொண்டு நின்றாள்‌ ஒரு பூக்காரி. நீலாவிற்கிருந்த 
மனவேதனையில்‌. அவளுக்குக்‌ கண்ணீர்‌ வந்துவிட்டது. 
“சாப்பாட்டுக்கு அரிசிக்கு வழியைக்‌ காணோம்‌. பூ இல்லா. 
ததுதான்‌ குறைச்சலாகக்கிடந்தது'” என்று எண்ணிக்‌ 
கொண்டே வேண்டாமென்று சொல்லி அனுப்பிவிட்டாள்‌.. 
இருந்தாலும்‌ பூத்துக்‌ ங்கும்‌ தன்‌ உடலுக்கு பூ வாங்குவ 
குற்குக்கூடத்‌ தன்னிடம்‌ பணம்‌ இல்‌ ன்ற மனவேதனை 


மாத்திரம்‌ அவளைத்‌ தன்புறுத்திக்கொண்டிருந்தது. 


. சமையலை முடித்துவிட்டு புருஷன்‌ வரவுக்குக்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. கச்சேரியை முடித்துவிட்டு கட்டு வீட்‌ 
டிற்கு வந்து சேர்ந்தான்‌. ரஸிகர்கள்‌ கூட்டம்‌ ஒன்று பின்‌ 
தொடர்ந்து வந்தது. கிட்டுவின்‌ கையிலே, பஜனை மடத்தில்‌ 
கொடுத்த தேங்காய்‌ மூடியும்‌, வெற்றிலை பாக்கும்‌ இருந்தன. 
அதுதான்‌ அவர்கள்‌ கொடுத்த சன்மானம்‌. சிஷ்யன்‌ 
கோரணையில்‌ ஒரு பையன்‌ இட்டுவிற்குப்‌ போட்டரோஜாப்பூ 
மாலையைக்‌ கையிலே ஏந்திக்கொண்டு மரியாதையாக 
நின்றான்‌. எல்லோ ரும்‌ கச்சேரியை ரஸித்துவிட்டுவானளாவப்‌ 
புகழ்ந்து கொண்டிருந்தார்கள்‌. | 


121 







“பன்னிரண்டு வருஷத்திற்கு முன்‌ பெரிய வைத்தி 
கச்சேரி இதுமாதிரி ஒன்று கேட்டேன்‌. அதற்கப்புறம்‌, இன்று/ 
- தான்‌ இவ்வளவு உயர்ந்த கச்சேரி கேட்டேன்‌?” என்று ஒழு. 
பெரியவர்‌ உபசாரமாகச்‌ சொன்னார்‌. | | 


“இது கந்தர்வ கானம்‌. மனுஷ்ய கானம்‌ இல்லை! 
என்றான்‌ ஒருவன்‌. ட்‌ 


“புலனை மடத்துத்‌ தூணிலே காதை. வைத்துக்‌ 
கேட்டால்‌, இன்னும்‌ அந்தச்‌ சங்கதிகளை அவைகள்‌ பேசிக்‌ ' 
கொண்டிருக்கும்‌?” என்றார்‌ ஒருவர்‌, தன்‌ கற்பனையைக்‌ 
காட்டிக்கொண்டு. 


“இனிமேல்‌, வேறு ஒருவர்‌ பாட்டு காதிலே விழாதபடி 
'செய்துவிட்டாரே கிருஷ்ண பாகவதர்‌?” என்று பாகவதர்‌ 
பட்டம்‌ போட்டு, சமத்காரமாகப்‌ பேசினான்‌ ஒருவன்‌. 
தங்களுக்குக்‌ கிட்டு கொடுத்த இன்பத்திற்காக தங்கள்‌ 
நன்றியை முகஸ்துதி மூலம்‌ செலுத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
அனாலும்‌, அவர்கள்‌ சொன்னதில்‌ உண்மையில்லாலிமில்லை. 
அவர்கள்‌ உண்மையிலேயே கச்சேரியை ரஸித்ததனால்தான்‌ 
_ இட்டுவைப்‌ புகழ்ந்து கொண்டிருந்தார்கள்‌ - 


இட்டுவிற்கு மனம்‌, காற்றாடியைப்போல ஆடிக்கொண் 
ருந்தது. அவனுக்கு அன்று, தான்‌ செய்த கச்சேரியில்‌ பரம 
இருப்தி. ஆகவே அவர்கள்‌ சொன்ன புகழுரைகள்‌ அவனுக்கு 
மிகுந்த சந்தோஷத்தைத்தான்‌ கொடுத்தன. தானும்‌ உலகத்‌ . 
திலேயே, ஓர்‌ ஒப்பற்ற மனிதனாக ஆகி வருகிறோம்‌ என்ற 
எண்ணம்‌ அவன்‌ மனத்தில்‌ ஒரு பெருமிதத்தைக்‌ கொடுத்தது. 
எல்லோரிடமும்‌ விடை பெற்றுக்கொண்டு, அனுப்பிவிட்டு 
உள்ளே நுழைந்தான்‌. தன்னுடைய பெருமையில்‌ பங்கு எடுத்‌ 
துக்கொள்ள உரிமையுள்ள மனைவியை நெருங்கினான்‌. கையி 
லிருந்த ரோஜாப்பூ மாலையைப்‌ பெருமையுடன்‌, நீலாவிடம்‌ 
நீட்டினான்‌. ஆனால்‌ அவள்‌ அதை வாங்கிக்‌ கொள்ளவில்லை. 
205 நேரத்திற்கு முன்‌, பூ வாங்குவதற்குப்‌ பணம்‌ இல்லையே 
என்று வருத்தப்பட்ட நீலா, அந்தப்‌ பூமாலையைக்‌ கண்ட 
வுடன்‌ பாம்பைக்‌ கண்டதுபோல்‌ வெறுப்படைந்தாள்‌. 


வாசலில்‌ கிட்டு வந்ததையும்‌, அவனுடைய நண்பர்கள்‌ 
அவனை இந்திரன்‌ சந்திரன்‌ என்று புகழ்ந்ததையும்‌ கேட்டுக்‌ | 
கொண்டுதானிருந்தாள்‌. அவர்கள்‌ எல்லோர்மேலும்‌ : 
அவளுக்கு ஆத்திரம்‌ பொங்கி வந்தது. *'ஆகா, oot amd’? 
என்று இவர்சுளெல்லாம்‌, நன்றாக இவரைத்‌ தூபம்‌ போட்டு 


122 


விடுறதும்‌, இவர்‌ அதை நிஜமென்று நம்பிக்‌ RO, N 


இந்தப்‌ புகழ்ச்சி யாருக்கு வேண்டும்‌! இந்த மலையளவு முகஸ்‌: _ 
துதி ஒரு வேளைச்‌ சாப்பாட்டிற்காவது உதவுமா? என்று | 


பொருமிக்‌ கொண்டிருந்தாள்‌. - 


பெருமையுடன்‌ நீட்டிய ரோஜா மாலையை வாங்கிக்‌ 
கொள்ளாமல்‌, “உங்களுக்குத்‌ தேங்காமூடிக்‌ கச்சேரி பண்ணி 
விட்டோமென்று பெருமை தாங்கலை, இந்த மாலையைப்‌ . 
போட்டுக்கொண்டு வந்ததற்குப்‌ பதிலாக, செம்பை மாலை 


. 


யாப்‌ போட்டுக்கொண்டு தெருவில்‌ பஜனை பண்ணி உஞ்ச ' 


விருத்தி செய்து வந்தால்‌ இரண்டு வேளையும்‌ வயிறாரவாவது 


சாப்பிடலாம்‌” ” என்று விஷத்தைக்‌ கக்குவதுபோல்‌ வார்த்தை. 


களைக்‌ கக்கினாள்‌. 


இட்டு அப்படியேஅதிர்ந்துபோய்‌ நின்றான்‌. இது என்ன 


நனவா அல்லது கனவா என்ற மயக்கம்கூட. அவனுக்கு. 


உண்டாகிவிட்டது. மனிதர்களுக்குள்ளேயே சிறந்தவன்‌ — 


என்று மாலையிட்டு அழைத்து வந்திருக்கும்‌ தன்னுடைய 
பெருமையை அறிந்து கொள்ளவில்லையே இந்தப்‌ பேதை. 


A 


ஆயிரக்‌. கணக்கான ஜனங்களை, இந்த உலகக்தையே மறக்கச்‌ ' 


செய்யும்‌ மந்திர சக்தி இருக்கிறது என்பதற்காகப்‌ போட்ட 
மாலை அது. அவளுக்கு அது பெரிதாகத்‌ தோன்றவில்லை. 
அந்தராத்மாவின்‌ பசியைத்‌ தணிக்கும்‌ இன்னிசையை வாரி 
இரைத்துவீட்டு வந்திருக்கும்‌ தன்னிடம்‌, வயிற்றுப்‌ பசியை 


அடக்கும்‌ அரிசியைக்‌ கேட்கிறாள்‌ இவள்‌! இத்தனை பேருடைய ' 


| 


உள்ளம்‌ என்னுடன்‌ ஒன்றியீருக்கிறது. ஆனால்‌ யாருடைய 
உள்ளம்‌ என்‌ உள்ளத்தில்‌ உறைய வேண்டுமோ, அதுதான்‌ 
சேரவில்லை. அட கர்மமே! இந்த அற்பமான புத்தியுடைய்‌ 
வள்தானா எனக்கு வாழ்க்கைத்‌ துணைவியாக வந்து சேர 
வேண்டும்‌!” என்று அங்கலாய்த்துக்‌ கொண்டான்‌. 


| வீட்டிலே, சாப்பாட்டிற்கு அரிச இல்லை, மாப்பிள்ளை 
மாதிரி மாலையைப்‌ போட்டுக்‌ கொண்டு வந்தால்‌ சாதம்‌ இலை: 
யில்‌ தானாக வந்துவிடாது”” என்று மேலும்‌ ஊசியினால்‌ 
குத்தினாள்‌. 


*விட்டிலேயிருக்கும்‌ பாத்திரங்களில்‌ அரிசியையும்‌ 


உப்பையும்‌ நிரப்பிவிட்டு, அதற்கப்புறம்‌ உங்கள்‌ சிநேக: 


ரள்‌ காதுகள்‌ ரொம்ப சங்கீதத்தை நிரப்புங்கள்‌” என்று 


குசான்னாள்‌. 


A 





21 





கிட்டுவின்‌ வாழ்வில்‌ நடக்கும்‌ தினசரி நாடகங்களில்‌ 
இது ஒருநாள்‌ நடந்தது. 

நீலா கூடத்தில்‌ படுத்துக்கொண்டிருந்தாள்‌. கந்தசாமி 
பாகவதர்‌ திட்டுவைத்‌ தேடிக்கொண்டு வந்தார்‌. “திட்டு!” 
- என்று கூப்பிட்டார்‌. நீலா அவசரமாக எழுந்திருந்து 
“வாருங்கள்‌ மாமா!” என்று கூப்பிட்டாள்‌. கந்தசா 
பாகவதர்‌ குடும்பத்தின்‌ அத்யந்த நண்பரான படியால்‌, நீலா 
சகஜமாக அவருடன்‌ பேசுவாள்‌. | 

“எங்கே கிட்டுவைக்‌ ie என்று உள்ளே 
வந்தார்‌. 

“கல்யாண வீட்டிற்குச்‌ சாப்பிடப்‌ பட ப ட்ட 
என்றாள்‌ நீலா. 

“சரி, நான்‌ வருகிறேன்‌?” என்று திரும்பினார்‌ கந்தசாமி 
பாகவதர்‌. | | 

“உட்காருங்கள்‌. அவர்‌ வரும்‌ நேரமாகிவிட்டது'”்‌ 
என்று இருக்கச்‌ சொன்னாள்‌. | 

“ஏன்ன, சாவகாசமாகப்‌ படுத்துக்கொண்டு விட்டாய்‌?” 
என்று கேட்டுக்‌ கொண்டபடியே உட்கார்ந்தார்‌ பாகவதர்‌, 


₹₹ ஏனக்கு எப்பொழுதும்‌ சாவகாசம்தான்‌ என்றாள்‌. 

“சமையல்‌ ஆயிடுத்தோ??” என்றார்‌. 

“சமையலும்‌ ஆயிடுத்து, சாப்பாடும்‌ ஆயிடுத்து 
என்றாள்‌ நீலா. | 


ஆனால்‌ சமையல்‌ ஆனதற்கான சின்னம்‌ ஒன்றையும்‌ 
காணோமே என்று ஆச்சரியப்‌ பட்டுக்கொண்டிருந்த பாகவதர்‌ 
“₹விசுறி.கொண்டுவா!”' என்றார்‌. 


விசிறியைக்‌ கொண்டு வந்து கொடுத்தாள்‌ நீலா. 


ந்‌ 


125 


வாசலில்‌ யாரோ “Lar!” என்று கூப்பிட்டுக்கொண்டு: 
வந்தாள்‌. நீலா வந்தவளைப்‌ பார்க்கப்‌ போனாள்‌. அடுத்த. 
வீட்டுப்‌ பெண்‌ ஒரு கிண்ணத்தைத்‌ தூக்கிக்கொண்டு வந்தாள்‌. 
“நீலா! குழந்தை ரொம்பக்‌ கத்தறான்‌. ஆத்திலே சாதம்தான்‌ 
அயிருக்கு. குழம்பு, ரசம்‌ ஏதாவது வைத்திருந்தால்‌ கொடு, 
சமையல்‌ பண்ண வீடமாட்டேங்கிறான்‌”” என்றாள்‌. 


நீலாவிற்கு மிகவும்‌ கஷ்டமாகிவிட்டது. அன்று அவள்‌ 
சமைக்கவேயில்லை. அதை வெளியே சொல்லவும்‌ அவளுக்கு 
அகெளரவமா யிருந்தது. ஆகவே, அவள்‌ “அவருக்கு வெளி' 
யிலே சாப்பாடு. எனக்குக்‌ காலையிலிருந்து உடம்பு சரியா 
யில்லை. ஆகையினால்‌, நான்சமைக்கவில்லை. குழந்தைக்கென்று 
நீ வந்து கேட்கும்பொழுது என்னிடம்‌ கொடுப்பதற்கு 
இல்லையே அம்மா!” என்று மெதுவாக, கந்தசாமி பாகவதர்‌ 
காதில்‌ விழாதபடி சொன்னாள்‌. 


அடுத்தவீட்டுப்‌ பெண்ணோ “அதனாலென்ன நீலா. 
சமைக்கலேன்னா என்ன பண்ணுவே?” என்று சொல்லிவிட்டுப்‌ 
போய்விட்டாள்‌. அவள்‌ பதிலுக்குச்‌ சொன்னது . கந்தசாமி 
பாகவதர்‌ காதில்‌ விழுந்தது. அவர்‌ ஓர்‌ அளவு விஷயத்தை. . 


- ஊதித்துக்கொண்டார்‌. 


“ஏன்‌ அம்மா, சமையல்‌ செய்யவில்லையா? என்னிடம்‌ 
உண்மையைச்‌ சொல்லக்கூடாதா ?'" என்றார்‌. 


(“இல்லை மாமா. உங்களிடம்‌ சொன்னால்‌ என்ன? . 
அவருக்கு வெளியே சாப்பாடு, எனக்கு மாத்திரம்‌ என்ன . 
சமையல்‌ என்று சமைக்கவில்லை. பழையது கொஞ்சம்‌. 
இருந்தது. அதைச்‌ சாப்பிட்டுவிட்டுச்‌ *'சிவீனேன்னு படுத்து: 
விட்டேன்‌. 

“நீ பலே கெட்டிக்காரின்னா!?* 


**மகட்டிக்காரியாவது மாமா! நான்தான்‌ என்‌ வயத்தை. 
யும்‌ வாயையும்‌ கட்டிக்கொண்டு காலத்தைத்‌ தள்ளவேண்டி. 
யிருக்கு. அவருக்கு ஒரு கவலையும்‌ இல்லை. எல்லாக்‌ கஷ்டமும்‌ 
என்‌ தலையில்தான்‌ MIDA? என்று சொல்லும்பொழுதே 
கோபமும்‌ துக்கமும்‌ அவளைப்‌ பேசவிடாமல்‌ வாயை 
அடைத்தன. | 





“என்னம்மா மனசு நொந்துகொள்ளுகிறாய்‌! உலகத்திலே. 
இது சகஜம்தானே! ஒரு காலத்திலே கஷ்டம்‌ இருக்கும்‌; ஒரு. 
காலத்தில்‌ சுகம்‌ வரும்‌. இது எல்லோருக்கும்‌ ஏற்படும்‌ அனு: 
பவம்‌ தானே?”' என்றார்‌ பொதுப்படையாக, 






126 


.... “இல்லை மாமா. அவருக்குக்‌ குடும்பக்‌ கவலையே கிடை 
யாது. வித்வானா யிருந்துவிட்டால்‌ போதுமா? குடும்பத்தை 


நடத்தணுமே என்ற கவலையிருந்தால்‌ அவர்‌ இப்படி விட்‌ 
டேற்றியா, சங்‌£தமுண்டு தானுண்டு, வேறு உலகமே யில்லை. 


என்று இருக்கமுடியுமா?” என்றாள்‌. 

“அப்படிச்‌ சொல்லாதே அம்மா! கிட்டு சாதாரண 
மனிதனா யிருந்தால்‌, உலகக்காரைப்‌ போலவே, லெளகிக 
வாழ்விலே ஈடுபட்டு இருப்பான்‌. அவன்ற நாதயோகி srogr 
பாசனையில்‌ ஈடுபட்டு இருப்பவன்‌. அவனைக்‌ குறை சொல்‌ 
வதில்‌. பயன்‌ இல்லை!” என்று கிட்டு சார்பில்‌ பேசினார்‌. 


“என்ன மாமா, நீங்களும்‌ அவர்‌ பக்கம்‌ பரிந்துகொண்டு 
பேசுகிறீர்கள்‌? நம்‌ சரீரமெல்லாம்‌ சதையாலும்‌ ரத்தத்‌ 
தாலும்‌ தானே பண்ணீயிருக்கிறது? வாழ்க்கைக்கு வேண்டிய 
வசதிகளைச்‌ செய்துகொள்ளாமல்‌ என்ன நாதோபாசனை 
வேண்டி யிருக்கிறது?” என்றாள்‌. ்‌ eu 


அவள்‌ சொல்லுவதில்‌ உண்மை இல்லாமலில்லை என்பது 


கந்தசாமி பாகவதருக்குத்‌ தெரியும்‌. அவரே எவ்வளவோ 
தரம்‌ கிட்டுவிற்கு நடைமுறையில்‌ லெளகிகத்தைப்‌ போதிக்க . 


மூயன்றிருக்கிறார்‌. ஆனால்‌ அது ஒன்றும்‌ பயனளிக்கவில்லை. 


“முன்‌ சாலத்தில்‌ பெரியோர்கள்‌, உலகத்திலே தாமரை 


யிலைத்‌ தண்ணீர்‌ போலப்‌ பட்டும்‌ படாமலும்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று சொல்லியிருக்கிறார்கள்‌. கிட்டு உலகத்திலே 


es 


படவே மாட்டேனென்கிறான்‌. அது அவன்‌ வகுத்துக்‌ | 


கொண்ட வழி. அவனை எப்படித்‌ திருப்புவது??? 


“என்னவோ மாமா. அவரிடம்‌ திறமையில்லாமல்‌ இல்லை. 


வித்தையை வைத்துக்கொண்டு எதற்காகக்‌ கஷ்ட ஜீவனம்‌ 
நடத்த வேண்டும்‌??? என்றாள்‌... - 


“நானும்‌ எவ்வளவோ சொல்லியிரு ae ௪ | 
'கேட்டால்தானே? உத்தமபாளையம்‌ ஐமீன்தார்‌ வேண்டிய 


மட்டும்‌ சொல்லியனுப்பினார்‌. அவரிடம்‌ போயிருந்தால்‌, 
எவ்வளவோ செளகரியமாயிருந்திருக்கலாம்‌. கிட்டு கண்டிப்‌ 
பாய்‌ முடியாது என்று சொல்லிவிட்டான்‌. “அந்த மூர்க்க 
னிடமா போயிருக்கிறது? அதற்குப்‌ பதிலாகப்‌ பட்டினி 
கிடக்கலாம்‌” என்று சொல்லிவிட்டான்‌.” | | 


“பட்டினி கடக்கலாம்‌; அவர்‌ எங்கே டக்கரா? நான்‌ 
தான்‌ கிடந்து சாக வேண்டியிருக்கிறது.”” யல 





128 


“பணம்‌ உன்னிடம்‌ வருவதாயிருந்தால்‌ அதை 
வெறுத்து உதறித்‌ தள்ளாதே. = 

“மாமா, உங்களுக்கு ஒட்டகத்தின்‌ கதை தெரியுமா? 
அது ஒண்டுவதற்குத்‌ துளி இடம்தான்‌ கேட்டது. ஆனால்‌ 
அந்தத்‌ துளி இடம்‌ கொடுக்கவும்‌, அது கூடாரம்‌ முழுவதி — 
லும்‌ புகுந்து கொண்டு உள்ளேயிருந்தவனை விரட்டி விட்டது. 
பணமும்‌ அத்தன்மையதுதான்‌. நாம்‌ மனத்தில்‌ அதற்குக்‌ 
கொஞ்சம்‌ இடங்கொடுத்துவிட்டால்‌, அது மற்ற எல்லா 
வற்றையும்‌ துரத்திவிட்டுத்‌ தானே -தனி அரசு செய்யும்‌. 
அதனால்தான்‌ அதற்கு இடங்கொடுக்க மறுத்துக்‌ கொண்டு . 
வருகிறேன்‌. நீங்கள்‌ பெரியவர்கள்‌. தியாகப்பிரும்மத்தைப்‌ 
பற்றி நன்றாகத்‌ தெரியும்‌. அந்தப்‌ பரம்பரையில்‌ வந்தவன்‌ 
நான்‌. அந்த மகாபுருஷனின்‌ நாமத்தை ஞாபகப்‌ படுத்திக்‌ 
கொண்டு வாழ முயல்கிறேன்‌. நீங்கள்‌ என்னை லோக. 
வாழ்வில்‌ ஈடுபடுத்த முயல்கிறீர்கள்‌!”” என்றான்‌. 


“அது சரிதானப்பா. தியாகப்‌ பிரும்மத்திற்கு முன்னும்‌ 
பின்னும்‌ கோடிக்கணக்கான மக்கள்‌ இருந்துதான்‌ இருக்‌ _ 
கிறார்கள்‌. ஆனால்‌, தியாகப்‌ பிரும்மம்‌ ஒருவர்தான்‌ 4 
உலகத்துக்குக்‌ கிடைத்தார்‌. அந்த மகானின்‌ வாழ்க்கை 
எல்லாருக்கும்‌ கிடைப்பது சாத்தியமா??? | | 


“sra சொல்லுகிறேன்‌ கேளுங்கள்‌. மனித சமூகம்‌ 
புற்றீசல்‌ மாதிரி, கோடிக்கணக்காகப்‌ பிறந்து வாழ்ந்து மடிந்‌ 
திருக்கிறது. ஆனால்‌, மனிதனைப்‌ புற்றீசலைப்‌ போன்ற ஜீவ 
ராசியிலிருந்து பிரித்து, அவனுக்கு மனிதத்‌ தன்மையை 
ஊட்டியது யார்‌? தியாகப்‌ பிரும்மம்‌ போன்ற மகாத்மாக்கள்‌ 
தான்‌ அவரைப்பின்பற்றி நடப்பது உலக வாழ்விற்கு. 
முற்றிலும்‌ நடைமுறைக்‌ குதவாத வகையில்‌ கஷ்டமாயிருக்க 
லாம்‌. இருந்தாலும்‌, அப்படி வாழ்ந்ததனால்தான்‌ ஜனசமூ 
கத்தின்‌ மதிப்பை அவர்களால்‌ உயர்த்த முடிந்தது” 
GT GE (NP GOT « | 

“gus மஹாராஜன்‌ சக்ரவர்த்தியாக இருந்து 
கொண்டே பிரும்ம ஞானியாக இருக்கவில்லையா? நம்‌ மனது 
தானே காரணம்‌ பந்தத்துக்கும்‌ மோக்ஷத்திற்கும்‌! அதைக்‌ ~ 
கட்டுப்‌ படுத்திவிட்டால்‌ பணமும்‌, மற்றவையும்‌ என்ன 
செய்ய முடியும்‌???” 

... “மாமா நான்‌ என்ன ஜனக மஹாராஜாவா? were 
சக்ரவர்த்திக்கிருந்த, மனப்பக்குவம்‌ இருந்துவிட்டால்‌ நான்‌ 
ஏன்‌ இப்படி விவகாரம்‌ செய்து கொண்டிருக்கிறேன்‌? அந்தப்‌ 


129 


பக்குவம்‌ வருவதற்குத்தான்‌, எல்லாவற்றையும்‌ ஒடு 48 
ட நாதோபாசனையில்‌ ஈடுபட்டு sn ” ன்‌ 


திட்டு, நீ சொல்லுவதெல்லாம்‌ ரொம்பவும்‌ சரியாகத்‌ . 
தானிக்றைது. நான்‌ அதையெல்லாம்‌ ஆட்சேபிக்கவில்லை; 
ஒப்புக்கொள்ளுகிறேன்‌. இருந்தாலும்‌ நான்‌ சொல்வதையும்‌ 
கேட்டுக்கொள்‌. நம்முடைய கண்ணும்‌ தலையும்‌ அகாசத்‌ 
தைப்‌ பார்த்தாலும்‌ நம்‌ கால்கள்‌ என்னவோ. பூமியிலேதான்‌ 
பதிந்திருக்கின்றன. ஆத்மாவின்‌ பசியைத்‌ தீர்ப்பதற்கு 
முன்னால்‌, வயிற்றுப்‌ பசியைத்‌ தீர்க்கவேண்டி இருக்கிறது. 
எனக்கென்னவோ, நீ உத்தம பாளையம்‌ ஜமீன்தாரிடம்‌ 
இருப்பதாக ஒப்புக்‌ கொண்டாயானால்‌, உன்‌ லட்சியத்திற்கும்‌ 
பங்கம்‌ வராமல்‌, வாழ்க்கைக்கும்‌ சங்கடம்‌ இல்லாமல்‌ 
இருக்கலாமென்று.. தோன்றுகிறது. இன்றும்‌ உன்னை 
அமைத்து உபசரிக்க அவர்‌ Bund.’ — வ 


“மாமா, இதைப்பற்றி முன்பே பேசியிருக்கிறோம்‌. 

அந்த ஜமீன்தார்‌ இருக்கிறாரே ரஸிகர்தான்‌ இருந்தாலும்‌, 

. அகம்பாவக்காரர்‌. நானே, என்‌ வித்தை சம்பந்தப்பட்ட 
ட வரையிலும்‌ ஒருவருக்கும்‌ விட்டுக்‌ கொடுக்கமாட்டேன்‌. 
ஒருவருக்கும்‌ அடங்கி நடக்க மாட்டேன்‌. அது எப்படி, 
இரண்டும்‌ சரிப்பட்டு வரும்‌? தவிரவும்‌, உங்களுக்கு ஹரிதாஸ்‌ 
சுவாமியின்‌ கதை தெரியுமா? > ம்‌ 


*தான்சேன்‌ ஒரு சமயம்‌ அக்பர்‌ சக்ரவர்த்திக்கு முன்னால்‌ 
 பாடிக்கொண்டிருந்தான்‌. அற்புதமாகப்‌ பாடிவிட்டான்‌.. 
. “தான்சேன்‌, உலகத்திலே உனக்கு மிஞ்சியவன்‌ ஒருவரும்‌ 

கிடையாது என்று புகழ்ந்தாராம்‌ சக்கரவர்த்தி, இல்லை 
ஒருவர்‌ இருக்கிறார்‌. அவர்‌ என்‌ குருநாதர்‌ ஹரிதாஸ்‌ ஸ்வாமி 
என்றான்‌ தான்சேன்‌. சக்கரவர்த்திக்கு அப்படிப்‌ பட்ட 
வருடைய சங்கீதத்தைக்‌ கேட்க வேண்டுமென்ற ஆசை துடி 
துடித்தது. ஆனால்‌, ஹரிதாஸ்‌ சுவாமி சக்ரவர்த்தியிடம்‌ வர 
மாட்டாராகையால்‌, அக்பர்‌ சக்ரவாத்தி, தான்சேனுடைய 
சிஷ்யன்‌ போல வேஷம்‌ போட்டுக்கொண்டு பிருந்தாவனத்‌ . 
திற்குச்‌ சென்றார்‌. தான்சேன்‌, குருவிற்கு முன்னால்‌ ஏதோ 
யாட்டை ஆரம்பித்து, அதை வேண்டுமென்றே தப்பாகப்‌ 
்‌. பாடினான்‌. குருதேவர்‌ அதைத்‌ திருத்துவதற்குப்‌ பாடிக்‌ 
காட்டினார்‌. அப்படியே தொடர்ந்து பாட ஆரம்பித்து 
விட்டார்‌. பாட்டிலே லயித்து மெய்மறந்து மூர்ச்சையாகி 
விட்டார்‌. அக்பர்‌ தான்சேனைப்‌ பார்த்து, : “இது என்ன 
9 


130 


தேவகானம்‌/ இவர்‌ பாட்டிலே மாத்திரம்‌ இந்தத்‌ தெய்விக | 
| 


சக்தி எப்படி வந்தது?” என்று கேட்டார்‌. அத ற்குத்‌ கான்‌ 4 


சேன்‌ சொன்னான்‌. “YU என்னைப்போல்‌ அரசர்களுக்காகப்‌ 
பாடுவதில்லையே! அந்தர்யாமிக்காகத்தானே TAR? 
என்றான்‌. அக்பரும்‌ ஒப்புக்கொண்டு பேசாமல்‌ இருந்தார்‌. 
.... *இதை எதற்காகச்‌ சொல்ல வந்தேனென்றால்‌, பொழுது 
போகாதவர்களை உல்லாசப்படுத்துவதற்‌ நான பொழுது 
போக்கல்ல சங்கீத வித்தை, அற்பமான மனிதன்‌ அனந்த 
மயமான தேவனின்‌ பிரதிநிதி என்பதை ஞாபகப்படுத்தும்‌ 
அற்புத சக்திதான்‌ சங்கீதம்‌. அதை நான்‌ அரியாசனத்தி 
லிருந்து கழே இறக்கி, பூமி மண்ணில்‌ சூரையிட்டு மிதிக்க 
மாட்டேன்‌” என்றான்‌. 

“உன்‌ கட்சிப்படி நீ சொல்வது முற்றிலும்‌ சரிதான்‌. 
ஆனால்‌, நீலா சொல்வதிலும்‌ உண்மை இல்லாமலில்லை. 


அதையும்‌ அனுசரித்துப்‌ போவதுதான்‌ no அழகு?” 
என்றார்‌. | 


“அது எப்படி சாத்தியம்‌? என்‌ வழி கிழக்கே போய்க்‌ 


கொண்டிருக்றெது; அவள்‌ வழி மேற்கே பார்த்து இருக்கிறது ௮ 


அது எப்படி ஒன்றுசேரும்‌. யாராவது ஒருவர்தான்‌ தன்னைத்‌. | 
திருப்பிக்கொள்ள வேண்டும்‌. நான்‌ என்னை மாற்றிக்‌ 
கொள்ளத்‌ தயாராயில்லை” என்று சோல்லிவிட்டான்‌ திட்டு. 


“எனக்கு ஒன்றும்‌ வழி தெரியவில்லை. உங்கள்‌ விவகாரத்‌ 
தைத்‌ தீர்ப்பதற்கு” என்று சொல்லிவிட்டு எழுந்திருந்தார்‌ 
கந்தசாமி பாகவதர்‌. . கிட்டு தலையைக்‌ குனிந்தபடி எழுந்‌ 
திருந்த அவரை வெளியே அனுப்ப வாசற்‌ பக்கம்‌ போனான்‌. 
நீலா முகத்தைக்‌ சடுகடுப்பாக்கிக்‌ கொண்டு, பல்லைக்கடி த்‌ துக்‌ 
கொண்டு உள்ளே போனாள்‌. 


22 





சுபேசய்யரின்‌ பேரன்‌ மகாதேவன்‌ திடீரென்று ஒரு நாள்‌ 
வந்து சேர்ந்தான்‌. கிட்டுவை அவன்‌ இரண்டு மூன்று தரம்‌ 
சந்தித்திருந்த போதிலும்‌, அவன்‌ வீட்டிற்கு வந்து இதற்கு 
முன்‌ தங்கியிருக்கவில்லை. கிட்டுவின்‌ யோக கேேமங்களைப்‌ 
பற்றி அவனுடைய பாட்டி தருமாம்பாள்‌ மூலம்‌ கேட்டிருக்‌ 
கிறபடியால்‌, நீலாவும்‌ கிட்டுவும்‌ எப்படிக்‌ குடித்தனம்‌ . 
செய்கிறார்கள்‌ என்பதை அறியவும்‌ நினைத்திருந்தான்‌. 


மகாதேவன்‌, கிட்டுவடன்‌ ஆரம்பத்தில்‌ சபேசய்யரிடம்‌ 
சங்கீதத்தை அப்பியசித்தாலும்‌ இப்பொழுது அதை அறவே 
விட்டொழித்து விட்டான்‌. பண விஷயத்தில்‌ ஆள்‌ மிகவும்‌ . 
கெட்டி. ஒரு மளிகைக்கடையில்‌ கணக்கு எழுதச்‌ சேர்ந்த, 
இப்பொழுது அந்தக்‌ கடை கூட்டாளியாகி, நிர்வாகத்தைக்‌ 
கவனித்துக்கொண்டு நல்ல நிலையில்‌ இருந்துவந்தான்‌. ஆரம்‌ 
பத்திலிருந்தே கிட்டுவைக்‌ கண்டால்‌ அவனுக்கு ஆகாது. 
தனக்கு சங்கீதம்‌ வரவில்லை; கிட்டுவிற்கு நன்றாக வருகிறது 
என்பது ஒரு காரணம்‌. எங்கிருந்தோ வந்த ஒரு அநாதைப்‌ 
பையன்‌; தன்‌ பாட்டனாரின்‌ பிரியத்தைச்‌ சம்பாதித்துக்‌ 
கொண்டானே என்பது ஒரு காரணம்‌. இந்த இரண்டு 
காரணங்களினாலும்‌, அவனுக்குக்‌ கிட்டுவிடம்‌ எப்பொழுதும்‌ 
அசூயை உண்டு. இப்பொழுது கிட்டு உலகம்‌ போற்றும்‌ 
உயர்ந்த சங்கீத வித்வானாக ஆகிவிட்டான்‌ என்பதிலும்‌ ஒரு 
அசூயை இல்லாமலில்லை. இருந்தாலும்‌ தான்‌ அவனைவிட 
நல்ல ப வ்‌ ண்‌ மிப அற ன்‌ செய்து 
கொண்டு SGN க டிருந்தான்‌. 
மகாதேவன்‌ வந்த சமயத்தில்‌ கிட்டு வெளியே போயி. ந்‌ 
தான்‌. நீலா, மகாதேவனை வரவேற்று உபசரித்தாள்‌. கன்‌. 
னுடைய நெருங்கெ பந்து என்ற முறையில்‌ அவன்‌ வந்தது 
அவளுக்கு மிகவும்‌ சந்தோஷத்தைக்‌ கொடுத்தது. யோக 
க்ஷமங்களைப்பற்றி இருவரும்‌ பேசிக்கொண்டிருந்தபின்‌, 
மெதுவாகக்கிட்டுவின்‌ வாழ்க்கை வரலாற்றைப்‌ பற்றிக்கேட்த 
ஆரம்பித்தான்‌. 


132 


“என்ன, இப்போ கிட்டு பெரிய ஆளாப்‌ போயிட்டான்‌'' 
என்று ஆரம்பித்தான்‌ மகாதேவன்‌, 


“என்ன பெரிய ஆள்‌ வேண்டிக்கிடக்கு? என்று FAL 
புடன்‌ பதிலளித்தாள்‌ நீலா. | 

அதன்‌ தாத்பரியத்தைப்‌ புரிந்துகொண்ட மகாதேவன்‌, — 
“gar நீலா, சிரமமில்லாமல்‌ ஜீவனம்‌ நடத்த முடியற 
தோல்லியோ??” என்று கேட்டான்‌. | | 


[— 4இதோ பாரேன்‌. வீட்டைப்‌ பார்த்தாலே கெரி 
துய்ல்லே?”' என்று வீட்டைக்‌ காண்பித்தாள்‌. ப்‌ 
கொடியிலே உலர்த்தியிருந்த கிழிசல்‌ வேஷ்டி, ஓட்டைச்‌ 
சொம்பு. ஜீரணமான பாய்‌ எல்லாம்‌ வறுமையைப்‌ 
பிரகடனம்‌ செய்வதாயிருந்தன. அதைப்‌ பார்த்துவிட்டு, 
அதிருப்தியைக்‌ காட்டும்‌ முகத்துடன்‌, “இந்தக்‌ காலத்திலே, 
வித்தையை வைத்துக்‌ கொண்டிருந்தால்‌ போதாது. வித்தை 
யைப்‌ பணமாக்கும்‌ வித்தைதான்‌ அகைவீடப்‌ பெரிய 
வித்தை. அது தெரியாதவன்‌ பிழைக்கத்‌ தெரியாதவன்‌ 
தான்‌?” என்று தன்னுடைய தத்துவத்தை விளக்கிக்‌ 
காட்டினான்‌. | டட ர்‌ 
an நீலாவிற்கு மகாதேவன்‌ அப்படிச்‌ சொன்னது மிகவும்‌ 
உற்சாகத்தைக்‌ கொடுத்தது. தான்‌ நினைப்பது போலவே 
மகாதேவன்‌ நினைப்பது அவளுக்கு ஒரு தெம்பைக்‌ 
கொடுத்தது. 
“மகாதேவா, நீ சொல்வது நூற்றிலே ஒருவார்த்தை. 
உன்‌ வாய்க்குச்‌ சர்க்கரை போடணும்‌. வித்தை, யோக்யதை 
என்று சொல்லிக்கொண்டிருந்தால்‌ காலட்சேபம்‌ எப்படி 
நடக்கும்‌?” | | | 
“நான்‌ சொல்லுகிறேன்‌ கேள்‌ நீலா! வித்தை, யோக்கி 
யதை யெல்லாம்‌ கவைக்குதவாத விஷயங்கள்‌. நான்‌ 
வியாபாரத்தில்‌ தானே இருக்கிறேன்‌? எனக்குத்‌ தெரியும்‌ 
பணத்தின்‌ பெருமை. வித்தைக்கும்‌ யோக்யதைக்கும்‌ ஒரு 
ரம சாமான்‌ கடன்‌ கொடுக்கமாட்டேன்‌. எந்த மனித 
னிடமும்‌ கடன்‌ கொடுத்தால்‌ பணத்தைத்‌ திருப்பிக்‌ கொடுக்க 
நாணயமும்‌, வசதியும்‌ இருக்கிறதா என்றுதான்‌ பார்ப்பேன்‌. 
அது இல்லாத போனால்‌, ஒன்றுக்கும்‌ பிரயோசனமில்லை! 
என்று சொன்னான்‌. 
.... நீலாவிற்கு அவன்‌ சொன்னது மேலும்‌ தைரியத்தைக்‌ 
கொடுத்தது. “*மகாதேவா, வந்தது வந்தே. அவருக்கு இது 


ie 
- a 


133 


- எல்லாம்‌ புரியும்படியாகச்‌ சொல்லி, அவரைத்‌ திருத்தி 

உ விட்டுப்போ உனக்கு மிகப்‌ புண்ணியம்‌ உண்டு. எனக்கு 
வரவரக்‌ கொஞ்சம்கூட இந்தத்‌ தொல்லைகள்‌ எல்லாம்‌. 
சமாளிக்க முடியவேயில்லை”? என்றாள்‌. 


““நன்றாயிருக்கு நீலா, நான்‌ சொல்றேன்‌. இருந்தா லும்‌ 
: அவன்‌ லட்சியம்‌ பண்ணிக்‌ கேட்பானா?”” 


₹₹நீ என்ன அவருக்கு நல்லதைத்தானே சொல்லப்‌ 
போறே? நல்லகால மிருந்தால்‌ கேட்கிறார்‌. இல்லாவிட்டால்‌ 
எக்கேடாவது கெட்டுப்‌ போகட்டும்‌” என்று சொன்னாள்‌. 


... “ஏனக்கென்ன அம்மா, நன்றாகச்‌ சொல்கிறேன்‌. நீ. 
கஷ்டப்படறதைப்‌ பார்த்தாக்‌ கஷ்டமாகத்தானிருக்கு. 
நான்‌ சொல்றதைக்‌ கேட்கணும்னுதான்‌ பிரார்த்தனை” 
என்று சொன்னான்‌. | 

fer சமையல்‌ . காரியங்களைக்‌ கவனிக்கப்‌ போய்‌ 
விட்டாள்‌. சிறிது நேரம்‌ கழித்து கிட்டுவும்‌ வந்துவிட்டான்‌. 
— மகாதேவனைப்‌ பார்த்ததும்‌, கிட்டுவிற்கு மிகவும்‌ சந்தோஷ 
+ மாக இருந்தது. மிகவும்‌ கலகலப்புடன்‌ “வாப்பா, மகா 
தேவா, வா, வா. ஏது இப்படி வழி தெரியாமல்‌ வந்து . 
விட்டாய்‌?'” என்று உபசரித்துக்‌ கொண்டே அருகில்‌ 
வந்தான்‌. | | 
“வழி தெரிந்து, உன்னையும்‌ நீலாவையும்‌ பார்க்கவேண்டு 
மென்றுதான்‌ வந்தேன்‌'' என்றான்‌. 


“நீ என்ன பண்ணிக்கொண்டிருக்கே?”” என்றான்‌. 


ஏன்ன பண்ணுவது? சங்கீதத்திற்கு முழுக்குப்‌ போட்டு 
விட்டு தொழில்‌ செய்து கொண்டிருக்கிறேன்‌. ஏதோ 
கொஞ்சம்‌ செளக்கியமாகத்தானிருக்கிறேன்‌”” என்றான்‌. 


“ஏதோ, செளக ரியமா யிருந்தால்‌ சரி'' என்றான்‌ கிட்டு. 


“நீதான்‌ இப்பொழுது சங்கீத சக்ரவர்த்தியாயிருக்‌ 2௧! 

எங்கே பார்த்தாலும்‌ உன்னுடைய பெயர்‌ பிரபலமாகத்‌ 

.- STAGES” என்றான்‌ மகாதேவன்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ 

.. உள்ளிருந்து வந்த நீலா, “OE சக்ரவர்த்தியின்‌ ராஜ்யத்‌ 

தில்‌, தரித்திரதேவிதான்‌ ராஜ்யபாரம்‌ பண்ணுகிறாள்‌” என்று 
சொன்னாள்‌. 


சரி, இவள்‌ மறுபடியும்‌ ஒரு யுத்தத்திற்குத்தான்‌ அடி 
கோலுகிறாள்‌ என்று அறிந்துகொண்டு கிட்டு, பேசாமலிருந் 


134 


தான்‌. மகாதேவனிடம்‌ சந்தோஷமாகப்‌ பேசவேண்டும்‌, . 





பால்ய நினைவுகளை மறுபடியும்‌ நினைத்துக்கொள்ள வேண்டும்‌ A 


என்ற எண்ணமெல்லாம்‌ தவிடுபொடியாகி விட்டன. தான்‌ 


ஒரு குற்றவாளியாகி அவளுடன்‌ எதிர்க்கட்சி ஆடவேண்டுமே . 


என்ற கவலைதான்‌ அவனை அப்பொழுது ஆட்கொண் > 

டிருந்தது. 
மஹாதேவனுடன்‌ கிட்டு சாப்பிட உட்கார்ந்தான்‌, இரு 

வருக்கும்‌ பரிமாறிக்‌ கொண்டிருந்தாள்‌ நீலா. 


“TEST அப்பா, என்‌ கையாலானதைச்‌ செய்திருக்கேன்‌. 
உனக்கு நன்னா வயணமா வேணும்‌, என்னைக்‌ கோவிச்சுக்‌ 
காதேப்பா”” என்றாள்‌. | a 


.. *₹1மகாதேவன்‌ என்ன ஆத்துப்‌ பேர்வழிதானே. சம்பந்‌ 
தியா?” என்று தானும்‌ சேர்ந்துகொண்டான்‌ இட்டு, © 


“அதெல்லாம்‌ சரிதானப்பா. நான்‌ என்ன அந்நியனா?'” . 
என்று சொல்லிக்கொண்டே சாப்பிட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. 
“சமீபத்திலே ஏதாவது கச்சேரியிருக்கோ?”” என்று கேட்டான்‌ | 
மஹாதேவன்‌. . | | 


. அதற்குக்‌ கிட்டு பதில்‌ சொல்லுமுன்‌, **கச்சேரி இருந்தா 
லென்ன, இல்லாவிட்டாலென்ன மஹாதேவா? பிரயோசன. 
மில்லாத கச்சேரிகள்‌. ஒரு கச்சேரி பண்ணிவிட்டு வந்த கை. 
நிறைய ரூபாய்‌ அள்ளிக்கொண்டு வந்தோம்‌ என்ற 
பேச்சில்லை. என்ன கச்சேரி வேண்டியிருக்கு!” என்றாள்‌ 
நீலா. 3 | Re i) ட 


“நான்‌ சொன்னால்‌ உனக்குக்‌ கோபம்‌ வருமோ 
என்னவோ கிட்டு. உன்‌ அளவு வித்தையில்‌ யோக்யதை 
- எனக்கு இருந்தால்‌ இந்த உலகத்தையே ஐயித்துக்கொண்டு 
வந்து விடுவேன்‌” என்றான்‌ மகாதேவன்‌. 


on செய்வாய்‌ அப்பா, அதில்‌ சந்தேகமில்லை, ஆனால்‌. 
நான்‌ உலகத்தை ஜயித்து என்ன காணப்போகிறேன்‌? 
என்னையே நான்‌ ஐயித்துக்கொண்டால்‌ அது போதும்‌ 
எனக்கு”” என்றான்‌ கிட்டு. | = 
“உன்னை ஜயித்து என்ன சுவர்க்கத்தைக்‌ காணப்‌ 
போறாய்‌?” 
்‌.... நம்முடைய பெரியவர்கள்‌ அடைந்ததைத்தான்‌ 
அடைய விரும்புகிறேன்‌.” | | 


135 


அடுத்த ஜன்மாவிலும்‌, நம்‌ பிற்காலத்திலும்‌ சுகம்‌ 

ட அடைவதற்காக இந்த ஐன்மாவைப்‌ பாழ்படுத்தவும்‌ 
கஷ்டத்தை வரவேற்றுத்‌ திண்டாடவும்‌ வேணுமா? இது 
புத்திசாலித்தனமான காரியமாய்த்‌ தெரியவில்லை அப்பா.” 










“பூத்திசாலித்தனமான காரியமாகஇல்லாமலிருக்கலாம்‌. 
எறும்புகூட மழைகாலத்திற்குத்‌ தேடிவைத்துக்‌ கொள்கிறது. 
இந்த நிமிஷம்‌ தான்‌ சதம்‌ என்று நினைக்கிறவர்‌ களுக்குச்‌ 
-சிரமமேயில்லை. ஜன்மாந்தரங்களுக்கு நல்லது தேடவேண்டும்‌! 


என்று நினைப்பவனுக்குத்தான்‌ சங்கடம்‌.” | 
“இட்டு, இந்த வாய்வீச்சு வேதாந்தம்‌ யாருக்கு 
வேண்டும்‌? கொண்ட பெண்‌ "மக்குப்‌ பொங்கிப்போட 
அரிசிக்கு உதவுமா? அதைக்‌ கொண்டு வருவதைவிட்டு இந்த 
அகாசரரந்தல்‌ போடுவது கொஞ்சமேனும்‌ சரியான காரிய 
மாகாது”” என்றான்‌: iR | 
இதைச்‌ சொன்னதும்‌ திட்டுவுக்குச்‌ சுருக்கென்று 
தைத்தது. தன்னுடைய வறுமையைத்தான்‌ அவன்‌ குத்திக்‌ 
காட்டுகிறான்‌ என்பதனால்‌ அவன்‌ மனம்‌ புண்பட்டு இருந்தது. 
நீலாவிற்கு இந்த வார்த்தைகள்‌ மிகுந்த திருப்தியைக்‌ 
கொடுத்தன. இந்த மட்டிலும்‌, மகாதேவன்‌ தன்‌ புருஷன்‌ 
நெஞ்சில்‌ உறுத்தும்படி சொல்லி விட்டானே என்று உள்ளூற 
. மகிழ்ந்து கொண்டிருந்தாள்‌. மகாதேவனுக்கும்‌ தான்‌ 
சொன்னதில்‌ இருப்திதான்‌. நீலா வெற்றியுடன்‌ மகா 
தேவனைப்‌ பார்த்தாள்‌. மகாதேவனுக்கு மேலும்‌ மட்டம்‌ 
தட்டிவிட வேண்டுமென்று தோன்றியது. | 










“ger அப்பா, நீ ஒரு மகாவித்வான்‌ தான்‌. அதற்காக 
உன்‌ மனைவி பட்டினிகடக்க வேண்டுமென்று சொல்லு 
இருயா? உன்‌ வித்வத்திற்கும்‌ உன்னைக்‌ கல்யாணம்‌ செய்து 
கொண்டதற்கும்‌ அதுதானா அவள்‌ காணும்‌ பலன்‌” 
. என்றான்‌. 

நீலாவின்‌ மனோவேகம்‌, கொந்தளித்துக்கொண்டு குமிழி 
யிட்டு வந்தது. | 


“வேறு என்ன பலனைக்‌ கண்டேன்‌ மகாதேவா? அவர்‌ . 
பாடும்போதெல்லாம்‌, ‘her, நீசா” என்று என்னை சாகச்‌ 
சொல்லிப்‌ பாடுகிறார்‌. ஆனால்‌ “A dns சிற்றுணி செத்‌, 
தாயோ. நான்‌ ஏன்‌ சாவேன்‌ சேவுகனே,ன்னு நான்தான்‌ 
சாகவில்லை. அவர்‌ பாட்டுப்பாடிக்‌ கொல்லணும்னுதான்‌ 


பார்க்கிறார்‌” * என்றாள்‌ நீலா. 


136 












கிட்டுவிற்குத்‌ தலை சுழன்றது. இது என்ன அபசாரம்‌! 
தன்னையா இவர்கள்‌ அவமதிக்கிறார்கள்‌? சங்கீதத்தை அவ . 
தூறு செய்கிறார்கள்‌. சரஸ்வதி தேவிக்கே அபசாரம்‌ செய்‌ 

கிறார்கள்‌. சரஸ்வதி தேவியை உபாசித்த சங்கீத உபாசகர்‌ . 
களை அவமதிக்கிறார்கள்‌ என்று அவன்‌ மனம்‌ துடிதுடித்து 
நின்றது. கையில்‌ எடுத்த கவளம்‌ நழுவி இலையில்‌ விழுந்தது. 
“ராம, ராம! இனிமேல்‌ என்னால்‌ கேட்க முடியாது. மகா 
தேவா, நீயும்‌ சரி, அவளும்‌ சரி, பெரிய சங்கேத பரம்பரையில்‌ 
பிறந்தவர்கள்‌; என்‌ குருநாதன்‌, அந்த மகானுடன்‌ ரத்த 
சம்பந்தம்‌ கொண்டவர்கள்‌. இப்படிக்‌ கன்னாப்பின்னாவென்று 
பிதற்றவேண்டாம்‌. அவருடைய ஆத்மாவிற்கு இந்த 

வார்த்தைகள்‌ சாந்தியைக்‌ கொடுக்கா து”” என்றான்‌: ae 
“நாங்கள்‌ வெறும்‌ இரத்த சம்பந்தம்‌ கொண்டவர்கள்‌ 
தான்‌. ஆனால்‌, நீயோ, அந்த மகானின்‌ சாட்சாத்‌ சங்தே 
பரம்பரையைச்‌ சேர்ந்தவன்‌. அவருடைய ஆத்மாவின்‌ வாரிசு 
நீதான்‌. கட்டின மனைவியைத்‌ திண்டாட விட்டுக்‌ கொண்டு 
நாதோபாசனை செய்கிறாய்‌ என்பதை அந்த ஆத்மா அறிந்‌ 
தால்‌, மிகவும்‌ சாந்தியைத்தான்‌ அடையும்‌! என்றான்‌. 


கிட்டுவின்‌ நெஞ்சில்‌ ஈயத்தை உருக்கி வார்த்ததுபோல்‌ 
வந்து விழுந்தன அந்த வார்த்தைகள்‌. நீலாவைப்‌ பார்க்கும்‌ 
பொழுது அவளை: அப்படியே வெட்டி எறிந்துவிடலாம்‌ 
போலக்‌ தோன்றியது. | | 

“தான்‌ செய்த தீவினையெல்லாம்‌ எனக்கு உன்‌ ரூபத்தில்‌ 
தானா வந்து தொலையவேண்டும்‌! என்று சொல்லிக்‌ 
கொண்டே, பாதி சாப்பிட்டுக்‌ கொண்டிருந்தவன்‌ எழுந்‌ 
திருந்து கையை அலம்பிக்‌ கொண்டு வேகமாக வெளியே. 
சென்றுவிட்டான்‌. | 


23 





எங்கே போகிறோம்‌, எதற்காகப்‌ போகிறோம்‌ என்ற, 
நினைவு இல்லாமல்‌ கால்‌ இழுத்துச்‌ செல்லும்‌ பக்கம்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தான்‌ கிட்டு. ஆனால்‌ அவனை அறியாமல்‌, அவன்‌ 
பஜனை மடத்துப்‌ பக்கம்‌ போனான்‌. அவன்‌ பஜனை மடத்து 
வாசலுக்குப்‌ . போவதற்கும்‌; கந்தசாமி பாகவதர்‌, உள்‌ 
ளிருந்து வெளியே வருவதற்கும்‌ சரியாயிருந்தது. அவன்‌ 
தோற்றத்திலிருந்து, ஏதோ விசேஷம்‌ என்பதை அறிந்து 
கொண்டார்‌ அவர்‌. “ALO” என்று கூப்பிட்டார்‌. கிட்டு 
அதைக்‌ கவனிக்காமலேயே போய்க்கொண்டிருந்தான்‌. 
— பாகவதரும்‌ பின்‌ தொடர்ந்து சென்று, உரத்த குரலில்‌ 
. *1இட்டு,எங்கே போறே?” * என்று கேட்டார்‌. அதைக்கேட்டுத்‌ 
திடுக்கிட்டுத்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. அவன்‌ முகம்‌ கோபத்‌ 
தாலும்‌ துக்கத்தாலும்‌ அறுந்து தொங்கிக்‌ கொண்டி ஈந்தது. 
அவன்‌ நெஞ்சின்‌ படபடப்பு நிற்கவில்லை. கண்ணிலிருந்து .: 
ரத்தம்‌ ' தெறிப்பதுபோல்‌, தாபம்‌ தெறித்துக்‌ கொண் 
டிருந்தது. 

“என்னப்பா விசேஷம்‌, ஒரு மாதிரியாய்‌ இருக்கிறாயே?” 
என்று கேட்டார்‌. 


கிட்டு பதில்‌ சொல்லவில்லை. 


அவன்‌ இருந்த நிலையைக்‌ கண்டுகொண்டு, “இங்கே வா, 
இப்படி உட்காரலாம்‌” என்று மண்டபத்தின்‌ மூலையில்‌ உட்‌ 
- கார்ந்தார்‌. இயந்திரம்போல்‌ கிட்டுவும்கூட உட்கார்ந்தான்‌. 
“ஏன்ன சமாசாரம்‌ கிட்டு?” என்று கேட்டார்‌. 

““ஏன்னை ஒன்றும்‌ கேட்காதீர்கள்‌”? என்று சிள்ளென்று 
விழுந்தான்‌ கிட்டு. 

“கோபப்படாதே. கோபப்பட்டு ஆகக்கூடிய காரியம்‌ 
என்ன? என்ன நடந்தது?” என்று விசாரித்தார்‌. en 

“நான்‌ பிராணனை விடணும்‌. சந்நியாசி யாகணும்‌. 
இல்லாத போனால்‌ எங்கேயாவது தொலையணும்‌. இதைத்‌ 
su வேறு வழி ஒன்றும்‌ எனக்குத்‌ தெரியவில்லை.” 


- 138 


a 088 எது ஒன்றையும்‌ ee உனக்குஅதிகாரம்‌ 4 
ல்‌ வ்வளவு கசப்பு எதனாலோ?!” A 





“ஏன்ன மாமா! பொழுதுவிடிந்தால்‌ இதே அலைக்குடுப்‌ 
பாய்ப்‌ போய்விட்டது. இந்த வீட்டின்‌ தொண தொணப்பு. — 
எனக்குப்‌ பொறுக்கவேயில்லை . எலியும்‌ குவளையும்‌ கயிற்றைக்‌ : 
கட்டிக்கொண்ட கதையாக எங்கள்‌ மண வாழ்க்கை 
இருக்கிறது. என்னால்‌ பொறுக்கவே முடியவில்லை. அவளுக்‌. 
காக நான்‌ என்வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளப்‌ போவ 
இல்லை; அவளும்‌ என்னை அனுசரித்து நடந்துகொள்ளப்போவ 
தில்லை. அகவே நான்‌ எங்கேயாவது கண்காணாத இடத்‌ 


திற்குத்‌ தொலைகிறேன்‌.”* 
“எங்கே தொலையமுடியும்‌?”” 


“எங்கே வேண்டுமானா லும்‌ போக/ நான்‌ Apodos 5 | 
யொழுது என்‌ தாயாரிடமிருந்து ஓடிப்போனேன்‌. 
யொழுது மனைவியிடமிருந்து ஓடிப்போகிறேன்‌. சிறு வயல்‌ 
என்‌ தாயாரும்‌ என்னை அறிந்துகொள்ளவில்லை. என்‌ யெள 
வன வயதில்‌ என்‌ மனைவியும்‌ என்னைப்‌ புரிந்துகொள்ளவில்லை. 
அன்றும்‌ தனித்து நின்றேன்‌; இன்றும்‌ தனித்து நிற்கிறேன்‌. 
உலகத்திலே அநாதையாகவே இருக்க வேண்டுமென்று ஈசன்‌ 
{ என்‌ தலையில்‌ எழுதிவிட்டார்‌ போலும்‌!”? 


“அப்படிச்‌ சொல்லாதே திட்டு. en 
இரத்த சம்பந்தத்துடன்‌ மாத்திரம்‌ உறவு நின்றுவிடவில்லை. 


உன்னுடைய சுகத்திலும்‌ துக்கத்திலும்‌ அனுதாபப்படும்‌ 
ஜனங்கள்‌ இல்லாமலில்லை.” 


அதில்‌ என்ன பிரயோசனம்‌ மாமா? என்‌ வித்தையை 
யார்‌ மோ பாராட்டலாம்‌. ஆனால்‌ என்‌ வீட்டு வாழ்க்‌ 

கையை நரகமாக்கும்‌ மனைவியை வைத்துக்கொண்டு, நான்‌. 
எப்படி நிம்மதியாக வாழ்வது? அது என்ன வாழ்க்கை!” 


“சரி திட்டு, நான்‌ Me aed oO) சொல்லு: = 
பார்ப்போம்‌!” 


ஏன்ன?” 


“உனக்கு ஏன்‌ இவ்வளவு கோபமும்‌, வருத்தமும்‌: — 
உண்டாகிறது, சொல்‌ பார்ப்போம்‌?” ES | 


“ஏன்‌ மனைவியால்தான்‌.?? — ; 


“மனைவி, என்ன பண்ணுகிறாள்‌???” : 


139 


“வித்தையை வியாபாரச்‌ சரக்காக்கச்‌ சொல்லுறைள்‌.' * 
“சரி, அதனால்‌ உனக்குக்‌ கோபம்‌ வருவானேன்‌?” £ 
"*தேவாராதனைக்‌ கேற்ற நாத வித்தையை பணத்திற்‌- 
காக உபயோகப்‌ . படுத்தும்படி தொந்தரவு செய்வதால்‌: 
தான்‌.” என்றான்‌... | 


«EM, இதில்‌ நீ கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது?” | 
என்றார்‌. | 


இட்டு, அவர்‌ புரிந்து கொள்ள வில்லையோ அல்லது: 


வேண்டுமென்றே புரளி செய்றொரா என்று சந்தேகத்துடன்‌, 


“என்ன நீங்கள்‌...” என்று ஆரம்பித்தான்‌. 


“இல்லை; நாதோபாசனை செய்ய. வேண்டாமென்று 
அவள்‌ சொல்கிறாள்‌. குடும்ப வாழ்க்கையை நடத்திக்‌ . 
கொண்டு உபாசனை செய்யச்‌ சொல்கிறாள்‌. அதில்‌ தவ 
றென்ன??? 


“சரி அப்பொழுது, நான்‌ நினைப்பது, சொல்லுவது... 
செய்வது எல்லாம்‌ அபத்தம்‌ என்று சொல்லி விடுங்கள்‌... 


“நரன்‌ அப்படிச்‌ சொல்வேனா? சொல்ல மாட்டேன்‌. 
ஆனால்‌ ஒன்றுமட்டும்‌ சொல்வேன்‌. கோபம்‌, தாபம்‌, வருத்தம்‌: 
எல்லாம்‌ ஒன்றிலிருந்துதான்‌ பிறக்கும்‌. அதுதான்‌ அகங்‌ 
காரம்‌. நீ நாதோபாசனை செய்தாலும்‌ சரி, அல்லது நிறுத்தி: 
விட்டாலும்‌ மனதில்‌ ஆணவம்‌ என்பது. இஞ்சித்தாவது 
இருக்கும்‌ வரையில்‌, நாம்‌ நியாயத்தைச்‌ செய்தாலும்‌ சரி, 
SUN SOE செய்தாலும்‌ சரி, அது துன்பத்தைத்தான்‌ தரும்‌. 
அதனாலேதான்‌, பற்றின்‌ ர்மாவைச்‌ செய்‌ என்று பகவான்‌: 
போதித்‌ க்கிறார்‌. இந்தத்‌ துன்பங்களுக கெல்லாம்‌ நீயும்‌. 
ஒரளவு பொறுப்பாளியா இல்லையா என்பதைப்‌ பரிசோ 
தித்துப்‌ பார்‌. அகங்காரம்‌ என்பதில்‌ இம்மியாவது உன்னிடம்‌ 
இருக்கிறதா என்பதைத்‌ துருவிப்பார்‌. அப்பொழுது தெரியும்‌. 
இதற்குக்‌ காரணம்‌ எது என்பது?” என்றார்‌. 





- இட்டு அப்படியே பிரமித்து நின்றான்‌. அவர்‌ சொன்ன 
வார்த்தைகள்‌ அவனுடைய இதயத்தைச்‌ சம்மட்டி எடுத்து ' 
அடிப்பதுபோலத்‌ தாக்கின. அவனுடைய ந தராத்மா 
வையே பார்த்துச்‌ . சொன்னதுபோல்‌ அவர்‌ 

5 Sm, HTS கட்சியில்‌: 
நின்றுகொண்டு தன்‌ ERSTE ரிய குற்றச்‌. சாட்டை 
எறிவதுபோல்‌ அவன்‌ மனதில்‌ அவ்‌ வார்த்தைகள்‌ ஒரு பெரிய 









துருவிப்‌ 







Par. [அ 





140 


பரபரப்பை உண்டு பண்ணின. அவருக்கு முன்னால்‌ நிற்பதே 
அவமானம்போல்‌ தோன்றியது அவனுக்கு, 


**வாஸ்தவம்‌ கான்‌. என்‌ தவறை roads 
அகங்காரம்‌ இல்லை என்று நான்‌ சொல்லிவிடமுடியாது. 
'என்னை மன்னியுங்கள்‌ நான்‌ ஏதோ பிதற்றிவிட்டேன்‌”” என்று 
கையைக்‌ கும்பிட்டுக்கொண்டு வண்ங்கி நின்றான்‌ கிட்டு. 

கந்தசாமி பாகவதர்‌ அவன்‌ கைகளைப்‌ பிடித்துக்கொண் 
EHE. கட(த, வருத்தப்படாதே. உன்னிடம்‌ அற்புதமான 
வித்தை இருக்கிறது. அத்துடன்‌ அருமையான குணமும்‌ 
இருக்கிறது. இந்த இரண்டும்‌ சேர்ந்திருந்தும்‌, துளி அகங்‌ 
காரமும்‌ இருக்கக்‌ கூடாது என்பதற்காகத்தான்‌ சொன்‌ 
னேன்‌?” என்றார்‌. 

“நீங்கள்‌ தான்‌ அனுக்ரஹகம்‌ செய்யவேண்டும்‌! £ 
என்றான்‌ கிட்டு. 

“சரி வா போவோம்‌”? என்று கிட்டுவை அழைத்தார்‌. 
பதில்‌ பேசாமல்‌ கிட்டு அவரைப்‌ பின்‌ தொடர்ந்து போனான்‌. 
நேரே, காமாக்ஷி அம்மன்‌ கோவிலுக்கு அழைத்துச்சென்றார்‌. 
கோவில்‌ உள்ளே ஏகக்கூட்டம்‌. அந்தக்‌ கூட்டத்தைக்‌ 
தாண்டிக்கொண்டு கர்ப்பக்‌ கிருகத்தண்டை சென்றார்‌. 


தேவி தேஜோமயமாகத்‌ திகழ்ந்துகொண்டிருந்தாள்‌. 
அவள்‌ திருமுகத்திலிருந்து ஒரு காந்த 558 வீசிக்கொண் 
டிருந்தது. குருக்கள்‌ மந்திரம்‌ சொல்லி அர்ச்சனை செய்து 
கொண்டிருந்தார்‌. வெளியே தாதஸ்வரக்காரன்‌ வாத்யம்‌. 
வாசித்‌ $துக்கொண்டிருந்தான்‌. அர்ச்சனை முடிந்ததும்‌, கற்பூரம்‌ 
ஏற்றிக்காட்டினார்‌ அர்ச்சகர்‌. ஜனங்கள்‌ எல்லோரும்‌ ஒன்றாக, 
“G59, பராசக்தி, அம்பிகே!” என்று கன்னத்தில்‌ போட்டுக்‌ 
கொண்டு தேவியை வணங்கி நின்றார்கள்‌. 


“ஏன்‌ கர்மாவை நீக்கடி தாயே!” என்று Bed 
கொண்டிருந்தாள்‌ ஒரு பாட்டி. 

“என்‌ பவ பயங்களை நீக்கு ஜகதீச்வரி!'' என்று வேண்டிக்‌ 
கொண்டிருந்தார்‌ ஒரு கிழவர்‌. 

அவர்கள்‌ எல்லோரும்‌ சம்பிரதாயப்படி தோத்திரம்‌ 
செய்து கொண்டிருந்தார்கள்‌. ஆனாலும்‌ டெடுவிற்கு அன்‌ று, 
அவை புதுத்‌ தாத்பரியத்துடன்‌ தோன்றின. அன்று அர்ச்சகர்‌ 
காட்டிய தீப ஒளி, அந்த அம்பிகையின்‌ திரு ஒளியையும்‌ தன்‌ 
உள்‌ ஒளியையும்‌ பிரதிபலித்து நிற்பதுபோல்‌ அவனுக்குத்‌ 


141 


தோன்றியது. மெய்ம்மறந்து நின்றபடியே அம்பிகையைத்‌ 
தோத்திரம்‌ செய்து முணுமுணுத்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
ஏதோ ஒரு ஆவேசம்‌ வந்ததுபோல்‌, அவனுக்கு உணர்ச்சி 
வெள்ளமாகப்‌ பெருக வந்தது. அவனை அறியாமல்‌ நெஞ்சி 
லிருந்து பாட்டு வர ஆரம்பித்தது. சியாமா சாஸ்திரிகளின்‌ 
பாட்டை ஒவ்வொன்றாகப்‌ பாட ஆரம்பித்தான்‌. ஏதோ 
பக்தி வெறி வந்தது போல அவன்‌ பாடும்‌ பாட்டில்‌ ஒரு பயங்‌ 
கரமான காம்பீர்யம்‌ இருந்த்கொண்டிருந்தது. அந்த அம்பி 
கையின்‌ உருவத்திலும்‌, கிட்டுவின்‌ பாட்டிலும்‌ உள்ள தெய்‌ 
வத்தன்மையிலீடுபட்டு அங்கிருந்தவர்கள்‌ எல்லோரும்‌ ஸ்தம்‌ 
பித்து நின்றார்கள்‌. 

இட்டு வெகுநேரம்‌ பாடிக்கொண்டிருந்தான்‌. நேரம்‌ ஆகி 
விட்டதை உத்தேசித்து, கந்தசாமி பாகவதர்‌, இட்டுவின்‌ 
தோளைத்‌ தட்டி எழுப்பி அவனுக்குப்‌ பிரக்ஞையை உண்டு. 
பண்ணினார்‌. கர்ப்பக்கருகத்திற்குள்ளேயே நின்றுகொண்டு 
பாடிக்கொண்டிருந்ததால்‌, வியர்வை, கொட்டிக்கொண்டி 
ருந்தது. தன்‌ சுய நினைவு வந்தவுடன்‌, அவனுக்கு மிகுந்த 
ஆயாசம்‌ ஏற்பட்டது. வியர்வையைத்‌ துடைத்துக்கொண்டு 
கோவிலுக்கு வெளியே வந்தான்‌. கந்தசாமி பாகவதரும்‌ 
கூடவே வந்தார்‌. ஒருவருக்கொருவர்‌ ஒரு வார்த்தையும்‌ பேச. 
வில்லை. இருவர்‌ மனத்திலும்‌ பேச்சுக்கு வராத ஓர்‌ அனுபவம்‌ 
ஏற்பட்டிருந்தது போலிருந்தது. அந்த அனுபவத்திலேயே 
லயித்தபடி பஜனை மடம்வரையில்‌ வந்துவிட்டார்கள்‌. பஜனை 
மடத்தின்‌ வாசலுக்கு வந்ததும்‌, இருவரும்‌ அங்கே ஒரு. 
நிமிஷம்‌ நின்றார்கள்‌. விடைபெற்றுக்‌ கொள்ளும்‌ தோரணை 
யில்‌, கந்தசாமி பாகவதர்‌ கிட்டுவைப்‌ பார்த்தார்‌. 


அதுவரையில்‌ பேசாமலிருந்த கிட்டு, கந்தசாமி பாகவத 
ரைப்‌ பார்த்து, **கடவுள்‌ என்ற தத்துவம்‌ எத்தனை மகத்‌ 
தானது!”” என்றான்‌. அதை ஆமோதிப்பதுபோல்‌ கந்தசாமி 
பாகவதர்‌ தலையசைத்தார்‌. 


திட்டு மறுபடியும்‌ பாகவதரைப்‌ பார்த்து, “மனிதன்‌ எவ்‌ 
வளவு சிறியவன்‌ ! என்று வியந்தபடி சொன்னான்‌. அதற்கும்‌ 
கந்தசாமி பாகவதர்‌ பதில்‌ பேசாமலேயே ஆமோதிப்பது. 
போல்‌ தலையசைத்தார்‌. வேறு ஒன்றும்‌ பேசாமல்‌, கிட்டு 
வீட்டை நோக்கித்‌ திரும்பினான்‌. 


வீட்டு வாசலில்‌ அடையும்பொழுது இரவு வெகு நேரம்‌ 
அகிவீட்டது. ஜன நடமாட்டம்‌ அடங்கியிருந்தது. வீட்டு 
வாசல்‌ திண்ணையில்‌, கன்னத்தில்‌ கையை வைத்துக்கொண்டு . 


| 


k 


142 


உட்கார்ந்திருந்தாள்‌ நீலா. கிட்டுப்போன தினுசிலிருந்து 
அவளுக்கு, விபரீதமாக ஆகிவிடப்போகிறதே என்ற பயம்‌ 
உதைத்துக்‌ கொண்டிருந்தது. தான்‌ ஏன்‌ அவ்வளவு கூரம்‌ 
கடுமையாகப்‌ பேசிவிட்டோம்‌ என்ற பச்சாதாபமும்‌ அவள்‌ 
நெஞ்சில்‌ பெருகிக்கொண்டிருந்தது. ‘Tor இப்படி மனஸ்தா 
பப்பட்டுக்‌ கொள்ளவேண்டும்‌? - அவருக்கில்லாத பொறுப்பு . 
எனக்கென்ன வந்தது? எக்கேடுங்‌ கெட்டுத்‌ தொலையட்டும்‌ . 
என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள்‌. மகா 


தேவனோ, இந்தத்‌ தாம்பத்யத்‌ தகராறில்‌ நாம்‌ ஏன்‌ தலையிட 


வேண்டு மென்று, அன்று இரவு வண்டிக்கே ஊருக்குக்‌ கிளம்பி 


விட்டான்‌. நாழியாக ஆக, நீலாவின்‌ திகில்‌ அதிகமாகிக்‌ 


கொண்டே வந்தது. ஒவ்வொரு விநாடியிலும்‌ அவளுடைய 


மனமே அவளுக்குச்‌ சவுக்கடி கொடுத்துச்‌ கொண்டிருந்தது. 


கடைசியாக இருட்டில்‌, கிட்டுவைப்‌ பார்த்ததும்‌ அவளுக்கு 
அளவிறந்த ஆறுதல்‌ உண்டாயிற்று. “நல்ல வேளை! ஒன்றும்‌ 
விபரீதம்‌ நடந்துவிடவில்லை'” என்று மனத்தைத்‌ தேற்றிக்‌ 


கொண்டாள்‌. 


கிட்டு வீட்டிற்குள்‌ நுறைந்ததும்‌,கோவிலுக்குப்போனால்‌, 


காலை அலம்புமுன்‌ வீட்டுத்‌ திண்ணையில்‌ உட்காரவேண்டும்‌ ' 


என்ற சம்பிரதாயத்தை அநுசரித்து: ஒரு விநாடி இண்ணையில்‌ 


உட்கார்ந்தான்‌. காலை அலம்பு வதற்கு ஜலம்‌ கொண்டுவந்து 


திண்ணையில்‌ வைத்துவிட்டுப்‌ பேசாமல்‌ நின்றாள்‌ நீலா. காலை 
அலம்பிவிட்டு, நீலாவைப்‌ பரர்த்தான்‌ கிட்டு. அந்த மங்கிய 
இருட்டில்‌, அவள்‌ முகமும்‌ சோகத்தின்‌ வெப்பத்தைக்‌ காட்டி 


நின்றதைக்‌ கண்டான்‌. தன்‌ இடுப்பிலிருந்த பொட்டலத்தை 


எடுத்து, **இந்தா, இந்தக்‌ குங்குமத்தை வாங்கிக்கொள்‌?” 
என்று நீட்டினான்‌. அவள்‌ கையை நீட்டி வாங்கி நெற்றியில்‌ 


.இட்டுக்கொண்டாள்‌. நீலாவை மறுபடியும்‌ பார்த்துக்‌ 


கொண்டே நின்றான்‌ கிட்டு. இருவரும்‌ பேசவில்லை. **இதோ 
பார்‌ நீலா, விதி செய்யும்‌ கொடுமை போதும்‌. நீயும்‌ நானும்‌ 


ஒருவருக்கொருவர்‌ கொடுமை செய்துகொள்ள வேண்டாம்‌”? 


என்றான்‌. 

நீலா வாயைத்‌ திறக்கவில்லை. 

“வாழ்க்கையிலே இருக்கும்‌ துன்பம்‌ போதாது என்று 
நாம்‌ வேறு உண்டு பண்ணிக்‌ கொள்ளவேண்டுமா?”? 
என்றான்‌. 


நீலாவினால்‌ பதில்‌ பேசாமல்‌ இருக்க முடியவில்லை 
“அமாம்‌ நான்தான்‌ உங்களைக்‌ கொடுமைப்படுத்துகிறேன்‌; 


143 


“இல்லையா? எனக்கு நீங்கள்‌ உபதேசம்‌ செய்ய வேண்டியது 


ம தான்‌!** என்றாள்‌.  : 
A a 


iat 


“uri யாரைக்‌ கொடுமைப்‌ படுத்தினாலும்சரி? அக்கறை 


பில்லை! அதை இனிக்‌ குறைத்துக்‌ கொள்ளலாம்‌; குடும்பத்தின்‌ 


பொறுப்பு உனக்கு மாத்திரம்‌ இல்லை. எனக்கும்‌ உண்டு. 
வறுமையை விரும்பி நான்‌ வரவேற்கவில்லை. அதற்காக 


HUGH என்னுடைய மனிதத்தன்மையை இழக்கப்‌ போவது 


மில்லை. ஆனால்‌, ஒன்று மாத்திரம்‌ நிச்சயம்‌. இனிமேல்‌, இந்த 
விவகாரம்‌ தலையெடுக்கக்‌ கூடாது”? என்றான்‌. அவன்‌ 
சொன்ன குரலில்‌ தீர்மானம்‌ தொனித்தது. 

“அப்பொழுதே சாப்பிடவில்லை. சாப்பிட வருகிறீர்‌ 
களா?'' என்றாள்‌ நீலா. | 

- “எனக்குப்‌ பசியில்லை” என்றான்‌. | 
“பசியெல்லாம்‌ எனக்குத்தான்‌ போலிருக்கிறது! நீங்கள்‌ 
“கொடுத்து வைத்தவர்கள்‌.” ”? | 
| “sata ஒரே பசிதான்‌. எனக்கு எத்தனையோ 
யசிகள்‌.? | | aif 
bon அதைக்‌ காதில்‌ வாங்கிக்கொள்ளவில்லை. “தீர்த்த 
மாவது Gal cies Ho?’ என்றாள்‌. 

“sí கொண்டுவா”? என்றான்‌ கிட்டு. அதை வாங்கிக்‌ 
குடித்தான்‌. நாக்கின்‌ தாகம்‌ தணிந்ததுபோலவே, இதயத்‌ 
தின்‌ கோபமும்‌ அவனுக்கு மிகவும்‌ தணிந்திருந்தது. 

படுக்கையை உதறிப்‌ போட்டுக்கொண்டு படுத்துத்‌ 
தூங்கினான்‌. அன்று அவன்‌ இதயத்தில்‌, என்றுமே இல்லாத 
ஓர்‌ அமைதி குடிகொண்டிருந்தது. ஆகவே வழக்கத்தைவிட 
அன்று மெய்மறந்து அமைதியாகத்‌ தூங்கினான்‌. 


அவன்‌ எதிர்பார்த்தது போலவே, இருவருடைய 


உறவிலும்‌ அன்றிலிருந்து பெருத்த மாறுதலேறபட்டது. 


நாட்கள்‌ செல்லச்‌ செல்ல அவர்கள்‌ உறவிலே, ஒரு மெருகு 
ஏற்படுவதுபோல, ஒருவிதப்‌ பக்குவம்‌ ஏற்பட்டுக்கொண் 
டிருந்தது. துன்பம்‌ மனித இதயத்தைப்‌ புடம்‌ செய்கிற . 
தல்லவா? கிட்டுவின்‌ வாழ்க்கையிலும்‌ அந்த அனுபவம்‌ 
உண்மையாகிக்‌ கொண்டு வந்தது. மனிதனுடைய அனுப 
வங்கள்‌ அவன்‌ மனத்தைத்‌ தெரிந்தோ தெரியாமலோ பக்‌ 


வப்படுத்தத்‌ தானே செய்கின்றன? அப்படியே, கிட்டுவின்‌ 





24 





அந்தக்‌. காலத்தில்‌ கும்பகே ற த்தில்‌ பாலாம்பாள்‌ 


என்ற ஒரு தாசி இருந்தாள்‌. அவளுக்கு அருமையான சாரம்‌. 
அந்த en சக்தியைப்போல்‌ ஒரு கவர்ச்சி 
இருந்தது. ஜனங்களுக்கு அவளுடைய  சாரீரத்திலே. 
அசாத்திய பிரமை. அவள்‌ கச்சேரியென்றால்‌, ஒரு திருவிழா . 
வைப்போன்று இருக்கும்‌. பாமர ரஞ்சகமான பாட்டான 
படியால்‌, குழந்தைகள்‌ முதல்‌ கிழவர்கள்‌ வரையில்‌. எல்லோ . 


ரும்‌ அவளுடைய குளுமையான சாரீரத்தைக்‌ கேட்பதற்கே 


கூடுவது வழக்கம்‌. 


_ அவளுடைய சாரீரத்தைப்‌ போலவே, சரீரத்திலும்‌ ஓர்‌ 
இனிமை இருந்தது, அத்துடன்‌ அவளுக்கு சங்கேத வித்தையில்‌ 
அளவிறந்த அசை இருந்தது. அவளிடம்‌ செல்வமும்‌ 


. கொழித்துக்கொண்டிருந்தது. இதெல்லாம்‌ சேர்ந்துகொண்டு 


பாலாம்பாள்‌ என்றால்‌, ஜனங்கள்‌ மனத்தில்‌ அபாரமான 


. பிரமையை உண்டுபண்ணக்‌ கூடியதா யிருந்தது. அனால்‌ 
... அவளுக்குக்‌ கிருஷ்ண பாகவதரின்‌ பாட்டில்‌ அசாத்திய பைத்‌ 


தியம்‌. அவருடைய பாணி அவளுக்கு மிகவும்‌ பிடித்து 
இருந்தது அவள்‌ பாடும்‌ தோரணையே, கிருஷ்ண பாகவதரின்‌ 


_ பாணியைப்‌ பின்பற்றியதாகத்‌ தானிருந்தது, . 


r 


அவள்‌, சங்கீதத்தைச்‌ சிறந்த வித்வான்‌ ௧ளிடம்‌ முறை 
யாகப்‌ பயிலவில்லை. ஏதோ சாதாரணமானவர்களிடம்‌ 
கற்றும்‌, கேள்வி ஞானத்தாலும்‌ அவளுக்கு சங்கீதம்‌ 
வந்தது. இயற்கையாக அமைந்த சாரீரத்தின்‌ வசதி 
யாலும்‌, சங்கீதத்தில்‌ ஏற்பட்ட ஒரு சூட்சும புத்தியாலும்‌ 
அவள்‌ படிப்படியாக முன்னேறி, ஒரு பெரிய பெயரை 
அடைந்துவிட்டாள்‌. இருந்தாலும்‌ அவளுக்குத்‌ தன்‌ சங்கிதத்‌ 
திற்கு அள்‌ திவாரம்‌ போதாது, அதற்டூச்‌ சரியான அடிப்‌ 
படை அமைத்துக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ 
உள்ளூர இருந்து கொண்டிருந்தது. அதிலும்‌, கிருஷ்ண 
பாகவதரிடமே கற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌ என்ற எண்ணமும்‌ 
இருந்து வந்தது. ஏனென்றால்‌, அப்பொழுது கிருஷ்ண பாக 

10 இல்‌ | 


we 


146 


- வதருக்கு நிகரான யோக்கியதாம்சம்‌ வாய்ந்த சங்கீத 
வித்வான்‌ உலகத்திலே ஒருவரும்‌ இல்லை அத்துடன்‌ அவளுக்‌ — 

குப்‌ பிடித்தமான ஒரு பாணியைக்‌ கையாளும்‌ சிறந்த ' 
வித்வானும்‌ வேறு ஒருவரும்‌ இல்லை. | 





ஆனால்‌, அவள்‌ கிருஷ்ண பாகவதரின்‌ தன்மையைப்பற்றி 
யும்‌ கேள்விப்பட்டிருக்கிறாள்‌. யோக்யதையிலும்‌, குணத்து 
லும்‌ சிறந்து விளங்கிய அவரிடம்‌ ஒருவரும்‌ சிஷ்யனாக அமரவே 
யில்லை. அவரை அணுகவே எல்லோரும்‌ பயந்து கொண்‌. 
டிருந்தார்கள்‌. சிலர்‌, சிலபேர்களைச்‌ சிஷ்யர்களாகச்‌ சேர்த்‌ 
துக்கொள்ளும்படி கிருஷ்ண பாகவதரிடம்‌ சொன்ன 
பொழுது, அவர்‌, **நானே இன்னும்‌ வித்தையைக்‌ கற்றுக்‌ : 
கொண்டுகானிருக்கிறேன்‌ நான்‌ எதைச்‌ சொல்லிக்‌ கொடுக்‌. 
கப்‌ போகிறேன்‌?” * என்று சொல்லியிருக்கிறார்‌. இது தட்டிக்‌ 
கழிப்பதற்காகச்‌ சொன்ன வெறும்‌ மழுப்பல்‌ வார்த்தைகள்‌ 
அல்ல. கிருஷ்ண பாகவதருக்கு, நாதத்தில்‌ ஈடுபட்டிருப்‌ 
பதே பெரிதாகத்‌ தோன்றியதே தவிர, தமக்குப்‌ பின்னால்‌, 
அந்த வித்தையைப்‌ பிறருக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்கவேண்டும்‌ 
என்ற எண்ணமே வந்ததில்லை. அப்படிப்பட்டவர்‌ எங்கே, A 
தாசியாகிய தான்‌ எங்கே என்று பாலாம்பாள்‌ நினைத்தாள்‌. | 
இருந்தாலும்‌ ஆசைக்கு அளவில்லை. எப்படியாவது அதற்கு . 
ஏற்பாடு செய்து அவரிடம்‌ வித்தை கற்கவேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ அவள்‌ மனத்தில்‌ வேரூன்றி யிருந்தது. - 


... அதற்கு அனுசரணையாக இருந்தார்‌ மாரிமுத்தா பிள்ளை. 
அவர்‌ மிருதங்க வித்வான்‌௧களுக்குள்‌ முடிசூடா மன்னனாயிருந்‌ . 
தவர்‌. லயப்பிரும்மம்‌ என்றுதான்‌ அவரைச்‌ சொல்ல. 
வேண்டும்‌. சங்கீத கோஸ்டிகளுக்குள்ளே அவருக்கு அலாதி 
மதிப்பு. அவருக்கு முன்னால்‌ உட்கார்ந்து துணிந்து பாடக்‌ 
்‌ கூடியவர்கள்‌ வெகு சிலர்தான்‌. பாலாம்பாளின்‌ அபிமானத்‌ 
தந்த, மாரிமுத்தா HESS மிகவும்‌ அத்யந்த நண்பர்‌. 
அந்த முறையில்‌ பாலாம்பாளை An வயது முதற்கொண்டு 
்‌. அவருக்குத்‌ தெரியும்‌, சாரீரமும்‌, ஞானமும்‌ இருந்தும்‌ 
சரியான சிகையில்லாமல்‌ அவளுடைய வித்தை வீணாகிறதே 
என்று அவர்‌ வருத்தப்பட்டதும்‌ உண்டு. ஆனால்‌, அவள்‌ 
விபரம்‌ தெரிந்து தன்‌ வித்தையை விருத்தி செய்து கொள்ள ~ 
வேண்டும்‌ என்று நினைக்க ஆரம்பித்த பொழுது அதைப்‌ ': 
பூர்த்தி செய்யத்‌ தம்மாலானதைச்‌ செய்ய கங்கணம்‌ : 
கட்டிக்கொண்டு விட்டார்‌. ஆனாலும்‌, அவள்‌ கிருஷ்ண 
பாகவதரிடம்தான்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்று 
பிடிவாதமா யிருந்ததுதான்‌ சங்கடமாயிருந்தது. வேறு 





147 


ஞ்‌ யாராயிருந்தாலும்‌உடனே ஏற்பாடு செய்துமுடித்திராப்பார்‌: 

| கிருஷ்ண பாகவதர்‌ ஒரு நெருப்பாயிற்றே! அவரிடம்‌. எப்படி 
நெருங்குவது என்று தயங்கிக்கொண்டிருந்தார்‌. இருந்‌ 
தாலும்‌, எப்படியாவது இதைப்பற்றி முயற்சி. செய்து 
பார்த்து விடுவது என்ற தீர்மானத்துடன்‌ தானிருந்தார்‌. .... 
.... மாரிமுத்தா பிள்ளை தஞ்சாவூர்ப்‌ பக்கம்‌ வரும்போ 
தெல்லாம்‌ கிருஷ்ணபாகவதர்‌ வீட்டில்‌ வந்து தங்கி விட்டுப்‌ 
போகாமல்‌ இருப்பதில்லை, மாரிமுத்தா பிள்ளையிடம்‌, 
கிருஷ்ண : பாகவதருக்குத்தனி மதிப்பு. அத்துடன்‌ 
அளவிறந்த வாஞ்சையும்‌ கூட. ஒருவருடைய வித்தையின்‌ 
ஆழத்தை மற்றவர்‌ அறிந்து கொண்டிருந்ததால்‌, பரஸ்பரம்‌ 
சொல்ல முடியாத ஓர்‌ உறவு இருந்தது. எங்காவது கச்சேரிக்‌. 
குப்‌ போய்விட்டு வந்தால்‌, "ya abe, நேற்று ஒரு |. 
வித்வான்‌ என்‌ காதைத்‌ தொளைத்துவிட்டான்‌. அதை 
 மறப்பதற்குக்‌ கொஞ்சம்‌ பாடுங்கள்‌, காதுக்கு இதமாக 
ஏதாவது கேட்டுவிட்டுப்‌ போகிறேன்‌”” என்ற வாத்யத்தை 


வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விடுவார்‌. 


x 


“பிள்ளைவாள்‌ முன்னால்‌ வந்து உட்கார்ந்து விட்டால்‌, 
எனக்குப்‌ பாட்டு. ஓடுவதேயில்லை, பிள்ளைவாள்‌ கையைத்‌ 
. தான்‌ பார்க்கக்‌ தோணுகிறது” என்பார்‌ கிருஷ்ணபாகவதரா்‌. 

ஒருவருக்கொருவர்‌ நாகூக்காக முகஸ்துதி செய்துகொண் 
டாலும்‌, ஒருவர்‌ வித்தையில்‌ மற்றவருக்கு பரிபூரண மதிப்பு 
உண்டு. கிருஷ்ண பாகவதர்‌ நிரவல்‌ செய்யும்‌ பொழுதும்‌, 
அல்லது ஸ்வரம்‌ பாடும்‌ பொழுதும்‌, வாசித்துக்கொண்டிருக்‌ 


கும்‌ பொழுதே; மெய்மறந்து “ஆஹா, TI” என்று கூச்ச ' 
லிடுவார்‌ பிள்ளை. a ee வாசிக்கும்‌. 
பொழு அந்த சுநாதத்திலும்‌, வாய்ப்பாட்டை அனுசரித்து 
வாசிக்கும்‌ தீர்மானத்திலும்‌ பிரமித்துப்‌ போய்விடுவார்‌. 
பாகவதர்‌. அந்த அன்யோன்யத்தை வைத்துத்தான்‌ பிள்ளை, 
கிருஷ்ண பாகவதரிடம்‌, இதைப்பற்றி பிரஸ்‌ தாபிக்கத்‌. 
துணிச்சல்‌ கொண்டார்‌. வேறு யாரா யிருந்தா லும்‌ இதைப்‌: 
பிரஸ்தாபித்திருக்கவே முடியாது. | | 


வழக்கம்போல்‌ ஒரு சமயம்‌ தஞ்சாவூருக்கு வந்திருந்தார்‌. 

Y எப்பொழுதும்‌ போலவே, கிருஷ்ண பாகவதர்‌ பாட்டும்‌. 
. பிள்ளையின்‌ பக்கவாத்யமும்‌ சேர்ந்து கச்சேரி நடந்தது. 
இருவர்‌ மனமும்‌ சங்கேத வெள்ளத்தால்‌ பூரித்துக்கொண். 
ழுருந்தது. வாசலுக்கு வந்து பெஞ்சியில்‌ உட்கார்ந்து 
கொண்டிருந்தார்கள்‌. வெற்றிலைப்‌ பெட்டியில்‌, வெற்றிலை, 
சுண்ணாம்பு, புகையிலை எல்லாம்‌ நிறைந்து இருந்தன. விசிறிக்‌ 


Ha 


148 


கொண்டிருந்த பிள்ளை, விசிறியைக்‌ கீழே வைத்துவிட்டு, — 
வாயில்‌ பாக்கைப்‌ போட்டுக்கொண்டு வெற்றிலையை எடுக்கப்‌ — 
போனார்‌. | y 
“பிள்ளைவாள்‌ நீங்கள்‌ விச்ராந்தியாக MANO 
ளுங்கள்‌. நான்‌ வெற்றிலை மடித்துக்‌ கொடுக்கிறேன்‌! 
. என்றார்‌. | a | 
| பிள்ளை திடுக்கிட்டு, **அபசாரம்‌, அபசாரம்‌. நல்ல 
வார்த்தை சொன்னீர்கள்‌?” என்று காதைப்‌ பொத்திக்‌ 
கொண்டார்‌. | 
.  **அதனாலென்ன? நந்திகேச்வரருக்குச்‌ செய்ய எனக்கு 
அந்த பாக்கியம்‌ திடைக்கணுமே!?” என்றார்‌ பாகவதர்‌. 
| “நான்‌ உங்களுக்கு மடித்துக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று 
சொல்கிறீர்கள்‌ போலிருக்கிறது?” என்று இவர்‌ எடுத்துக்‌ 
கொடுக்கப்‌ போனார்‌. இருவரும்‌ மனம்‌ விட்டுப்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. பாலாம்பாளின்‌ விஷயத்தைப்பற்றிப்‌ 
பிரஸ்தாபிக்க இதுதான்‌ சமயம்‌ என்று மாரிமுத்தா பிள்ளைக்‌ . 
குத்‌ தோன்றியது. ஆ 
“ஆண்டவனுக்கு ஒரு விண்ணப்பம்‌! என்றார்‌ பிள்ளை. 
“ஏன்ன பிள்ளைவாள்‌, என்னிடம்‌ என்ன விண்ணப்பம்‌ 
. செய்யப்‌ போகிறீர்கள்‌?” | 
Aa, நீங்கள்‌ என்மேல்‌ வருத்தப்படக்‌ கூடாது” 
“டுசால்‌ லுங்களேன்‌. நீங்கள்‌ சொல்லும்‌.காரியம்‌ வரு த்‌ 
தப்படக்கூடிய காரியமாகவா இருக்கப்போகிறது!*” : ட 
“இல்லை. நான்‌. ஏதோ தெரியாத்தனமாய்க்‌ கேட்டு 
விட்டாலும்‌ நீங்கள்‌ என்னை மன்னிக்கவேண்டும்‌. ?? 
“இதென்ன பிள்ளைவாள்‌, பீடிகை பிரமாதமாகப்‌ போடு 
திறீர்களே? சொல்லுங்களேன்‌. என்னதான்‌ எனக்கு 
அதிருப்தியான காரியத்தைச்‌ - செய்யச்‌ செசொல்லப்‌ 
போகிறீர்கள்‌?” | 
“ஒன்றும்‌ இல்லை. கும்பகோணம்‌ பாலாம்பாளைப்பற்றிக்‌ Y 
கேல்விப்பட்டிருக்கிறீர்களோ இல்லையோ??? | 22 
*“நன்னாச்‌ சொன்னியள்‌ பிள்ளைவாள்‌! கேள்விப்படாமல்‌ 
இருப்பதாவது! ஜெகமெங்கும்‌ அவள்‌ புகழாகத்தானே இருக்‌ 
கிறது. அப்படியே ஜனங்கள்‌ வசியப்பட்டுப்‌ போயிருக்கும்‌ 





149 


 பெயராயிற்றே! - கேள்விப்படாமல்‌ இருப்பேனா? ஆனால்‌ . 
| அவள்‌ பாட்டைத்தான்‌ கேட்டதில்லை, சரி, அவளைப்பற்றி 
"இல்லை அந்தக்‌ குழந்தைக்கு இவ்விடத்திலே கொஞ்சம்‌ 
சாதகம்‌ பண்ண வேண்டுமென்று விருப்பம்‌! ரொம்ப ஆசைப்‌ 
படுது. Sr | | CO 
இருஷ்ண பாகவதருக்கு இதைக்‌ கேட்டதும்‌ சிரிப்புத்‌ 
தான்‌ வந்தது. “பிள்ளைவாள்‌, என்னை என்ன கேவி 
செய்யறாப்‌ போலிருக்கு, அவளிருக்கிற நிலமை யென்ன! 
அவள்‌ என்னிடம்‌ வந்து சிக்ை சொல்லிக்கவாவது!”” 
என்றார்‌. பிள்ளைக்கு அந்த மட்டில்‌ அவர்‌ கோபத்தைக்‌ 
காட்டாமல்‌ விளையாட்டாக நினைத்தாரே என்று ஒரு பக்கத்‌ 
தில்‌ திருப்திதான்‌. oe 
“இல்லை, ஆண்டவனே! நீங்கள்‌ நினைப்பதுபோல்‌ இல்லை. 
அவளுக்கு எப்படியும்‌ இங்கே சொல்லிக்‌ கொள்ளவேண்டும்‌ 
என்ற ஆர்வம்‌ தீர்மானமாக இருக்கிறது.” 


E. ஏன்‌, அவளுக்குக்‌ கச்சேரி வரது நின்று போகணுமா 
்‌ என்ன? என்‌ பெயரைச்‌ சொன்னாலே அவளுக்கு வர கச்சேரி 
யும்‌ வராது. ஏதுக்கு அவளுக்கு இந்த யோசனை?” 
“அப்படியில்லை. அவளுக்கு சங்கீதத்தை முறையாகப்‌ 
பயிலவேண்டும்‌, ஞானத்தை விருத்தி செய்ய வேண்டும்‌ 
என்ற எண்ணம்‌ இருக்கு. அந்தப்‌ பெண்ணின்‌ ஆசையின்‌ 
எல்லை எனக்குத்‌ தெரியும்‌. உங்களுடைய பாணியிலிருக்கும்‌ 
விருப்பமும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. அதனால்தான்‌ துணிந்து 
உங்களைக்‌ கேட்டேன்‌.”” : .. ee | 
| Ager பாகவதருக்கு ஒரு நிமிஷம்‌ என்ன சொல்வ 
தென்று தோன்றவில்லை. முகம்‌ கொஞ்சம்‌ வருத்தத்தைக்‌ 
காட்டுவதுபோல்‌ இருண்டது. | 


பிள்ளைவாள்‌. எனக்கு அது ஒன்றுகான்‌ பாக்கியிருந்தது 
போலும்‌?” என்றார்‌. அவர்‌ சொன்ன தோரணை, பிள்ளையின்‌ 
.. நெஞ்சில்‌ ஈட்டியை முன்‌ பக்கம்‌ குத்திப்‌: பின்‌ பக்கம்‌ 
ஈ இழுப்பது போல்‌ இருந்தது. ஏன்‌ அவர்‌ அப்படிச்‌ சொன்னார்‌ 
்‌.. என்பதும்‌ அவருக்கு விளங்கியது. | 
!“அண்டவனே! என்னை மன்னிக்கணும்‌. அது குலத்தில்‌ 
தாசிதான்‌; ஆனால்‌, குலம்‌ பால்‌, செல்வம்‌ இதையெல்லாம்‌ 
மீறியது வித்தையென்று நான்‌ நினைத்தேன்‌. அந்தப்‌ 





— 





திருவையாற்றில்‌ தியாகய்யர்‌ உத்ஸ்வம்‌ சில வருஷங்‌ 
களாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால்‌ அந்த உத்ஸவத்தை 


நடத்துவதில்‌. சங்கீத வித்வான்‌களுக்குள்ளே, அபிப்பிராய 


பேதம்‌ ஏற்பட்டு இர கட்சிகளாகப்‌ பிரிந்து அதை 
நடத்தி வந்தார்கள்‌. ல்‌ பாகவதருக்கு, தியாகப்‌ 


பிரும்மத்தின்‌ உத்ஸவத்தை நடத்துவதில்‌ வித்வான்‌௧ளிடம்‌ 
ஒற்றுமையில்லாமல்‌, பிளவு ஏற்பட்டிருப்பது மனதிற்குக்‌ 
கஷ்டமாக இருந்தது. ஒன்று சேர்ந்து செய்யவேண்டிய 
மகத்தான காரியத்தில்‌ வித்தியாசமா? சங்கீதத்திற்கு உயிர்‌ 
கொடுத்த உத்தமரின்‌ விழாவைக்‌ கொண்டாடுவதில்‌ கட்சி 
பேதமா? இதில்‌ கலந்து கொள்ளக்‌ கூடாது என்றுகூட 


எண்ணினார்‌. ஆனால்‌ வித்வான்‌௧<ளுடைய கிறுமையான 


புத்திக்காக, தம்‌ கடமையை நிறுத்தக்‌ கூடாது க le 
நினைத்ததன்‌ பேரில்‌ ஒப்புக்கொண்டார்‌. 


கிருஷ்ண பாகவதரின்‌ கச்சேரியை . ஏற்படுத்தியிருந்த 
கட்சிக்காரர்களுக்கு மிகவும்‌ பெருமை. சங்கத உலகின்‌ FET 
வர்த்தியான கிருஷ்ண பாகவதரைத்‌ தங்கள்‌ சார்பில்‌ பாட 
ஒப்புக்கொள்ளச்‌ செய்து விட்டோமென்று அவர்கள்‌ மார்‌ 
தட்டிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஆனால்‌, கச்சேரியன்று அவர்‌ 
களுக்குக்‌ கிடைத்த செய்தி அவர்களைத்‌ திடுக்கிடச்‌ செய்தது. 
அதாவது கிருஷ்ண பாகவதர்‌ பாடப்‌ போகும்‌ அதே நேரத்‌ 
தில்‌ எதிர்க்‌ கட்சியில்‌, பாலாம்பாள்‌ பாடப்‌ போகிறாள்‌ என்‌ 
பதுதான்‌ அந்தச்‌ செய்தி, அவர்களுக்கு ஒரு பயம்‌ வந்து விட்‌ 
டது. நிச்சயமாகக்‌ aa ம்‌ பாலாம்பாள்‌ கச்சேரிக்‌ 
| ai கள்‌ கிருஷ்ண 

பாகவீதர்‌ பாட்டு ழ்‌ gas a நிரம்பியதாக 
இருந்தாலும்‌ பாலாம்பாள்‌ பாட்டுக்கு விசேஷமான மதிப்பு 
இருந்து கொண்டிருந்தப்டியாலும்‌, காதுக்கு ரம்யமான 
பாட்டானபடியாலும்‌, கூட்டம்‌ அங்கேயே பெரும்பாலும்‌ 
போய்விடுமே என்று முடிவு கட்டினார்கள்‌. தங்களுக்கு 
நேரும்‌ அவமானத்தைப்‌ பார்க்கிலும்‌ கிருஷ்ண பாகவ 
துரையே அவமதிப்பதுபோல்‌ கூட்டமே யில்லாது போய்‌ 






152 


விட்டால்‌ என்ன செய்வது என்ற பயம்தான்‌ அவர்களைப்‌ 


பெரிய தருமசங்கடத்தில்‌ ஆழ்த்தியது. அவரை அதிலிருந்து . 


காப்பாற்ற வேண்டுமே என்று அதற்கு உபாயத்தைத்‌ தேட 
ஆரம்பித்தார்கள்‌. இவர்‌ பாடவேண்டிய நேரத்தில்‌ ஏதா 
வது மூன்றாம்தர இளவித்வானைப்‌ போட்டுவிட்டால்‌ இந்த 
பிரச்னையெல்லாம்‌ தீர்ந்துவிடும்‌ என்று நினைத்தார்கள்‌. 
அனால்‌; இதை எப்படி அவரிடம்‌ பிரஸ்தாபிப்பது? அவர்‌ 
மனது கோணாமல்‌ எப்படிப்‌ பக்குவமாக நடந்து கொள்வது, 
என்பது மிகவும்‌ பெரிய பிரச்னையாயிருந்தது. 


காரியதரிசி மெதுவாகக்‌ இருஷ்ண பாகவகரிடம்‌ வந்தார்‌. 
“ஓரு பிரார்த்தனை. கச்சேரியை நாளை வைத்துக்கொண் 
டால்‌ என்ன?” என்றார்‌. கிருஷ்ண பாகவதருக்கு சந்தர்ப்‌ 
பத்தின்‌ சூழ்நிலை ஒருவாறு தெரியும்‌. பாலாம்பாள்‌ பாடு 


கிறாள்‌ என்பதற்காகத்தான்‌ தம்‌ கச்சேரியை ஒத்திப்‌ போடச்‌. 


சொல்கிறார்கள்‌ என்பதைத்‌ தெரிந்து கொண்டார்‌. ஒரு 
பக்கத்தில்‌ சிறிது கோபம்‌ வந்தாலும்‌ ஒரு பக்கம்‌ அவருக்கு 
வேடிக்கையாக இருந்தது, தம்மிடம்‌ வித்தையை யாசிக்கும்‌ 
பெண்மணி தமக்குப்‌ போட்டியாகப்‌ பாடப்‌ போகிறாள்‌. 
அதனால்‌ அவமானம்‌ ஏற்படுமென்று இவர்கள்‌ நினைக்கிறார்‌ 
கள்‌. அவர்களைக்‌ கண்டிப்பதா அல்லது சமாதானம்‌ சொல்‌ 
வதா என்று அவருக்குப்‌ புரியவில்லை. இருந்தாலும்‌ அவர்‌ 
கள்‌ வாயிலிருந்து வார்த்தையைப்‌ பிடுங்குவதற்காகவே, 
“என்ன, இன்னிக்கு என்ன இடைஞ்சல்‌?” என்றார்‌, 


““அடுதல்லாம்‌ ஒன்றுமில்லை. அந்தக்‌ கட்சியிலே ஒரே 
அமர்க்களமாயிருக்கு. பாலாம்பாள்‌ அங்கே பாடுகிறாள்‌. 
இந்தக்‌ கூத்திலே, உங்கள்‌ கச்சேரியை வைத்துக்‌ கொள்ளு 
வானேன்‌. நாளை பகுள பஞ்சமி. விச்ராந்தியாகப்‌ பாடலா 
மென்றுதான்‌ நினைக்கிறோம்‌” ” என்றார்‌. 


“ஐயர்வாள்‌, நான்‌ சொல்லுகிறேன்‌ கேளுங்கள்‌; இன்‌ 
றைய தினம்‌ பாடுவதென்று நிச்சயித்தாய்‌ விட்டது. நானும்‌ 
தயாராயிருக்கிறேன்‌. அப்படியிருக்க எதற்கு மாத்தவேணும்‌? 
கூட்டம்‌ வராமல்‌, எல்லோரும்‌ அங்கு போய்விட்டால்‌ என்ன 
செய்வதென்று பயப்படுகிறீர்கள்‌ போலிருக்கிறது. கூட்டம்‌ 
வராது போனால்‌ என்ன குடி முழுகிப்‌ போய்விட்டது. ஏதோ 


யலை 


ஞானஸ்தாள்‌ ஓரிருவர்‌ இருந்து கேட்டால்‌ போதாதா?” | 


அதற்குக்‌ காரியதரிசி, **ஞானஸ்தார்கள்‌ கேட்கத்தான்‌ 
போகிருர்கள்‌. ஆனால்‌ சகல ஜனங்களும்‌ உங்கள்‌ கச்சேரியை 


153 


நன்றாகக்‌ கேட்டு அனுபவிக்க வேண்டுமென்பதுதான்‌ எங்கள்‌ 
| peana” என்று விட்டுக்‌ கொடுக்காமல்‌ பேசினார்‌. | 


“சுவாமி, நான்‌ பாடறது ரசிகர்களுக்காகவுமில்லை. 
ஜனங்களுக்காகவுமில்லை. எங்கள்‌ குருநாதன்‌ தியாகப்‌ பிரும்‌ 
மத்திற்கு என்னுடைய கைங்கரியச்தைச்‌ செய்வதற்காகத்‌ 
தான்‌ நான்‌ பாடுவதாக ஒப்புக்கொண்டேன்‌. அது ஈச்வர 
சங்கல்பம்‌. யாரோ தாசி போட்டியாகப்‌ பாடப்‌ போகிறாள்‌ 
என்பதற்காக நான்‌ நிறுத்திக்‌ கொள்ளத்‌ தயாராயில்லை. 
நீங்கள்‌ என்னை மறுநாள்‌ பாடச்‌ சொல்கிறீர்கள்‌; அதுதான்‌ 
என்னை வாஸ்தவத்தில்‌ அவமதிப்பதாகும்‌?” என்று அழுத்த 
மாகச்‌ சொல்லிவிட்டார்‌. | 


“TIEN மனதிலுள்ளதை நாங்கள்‌ சொன்னோம்‌. பிறகு. 
உங்கள்‌ இஷ்டம்‌'” என்று சொல்லிவிட்டுக்‌ காரியதரிசி போய்‌ 
விட்டார்‌. திட்டப்படியே, அன்று கச்சேரிக்கு ஏற்பாடுகள்‌ 
நடந்து கொண்டிருந்தன. கிருஷ்ணபாகவதருக்கு இந்தக்‌ கச்‌ 
சேரியில்‌ எதிர்பாராதவிதமாக ஒரு உக்ஸாகம்‌ இருந்தது. கச்‌ 

பூ சேரி குறிப்பிட்ட நேரத்தில்‌ ஆரம்‌...மாயிற்று, காரியதரிசி 
I எதிர்பார்த்தபடி கச்சேரிக்குக்‌ கூட்டம்‌ வராமல்‌ போய்‌ 
விடவில்லை. ஞானஸ்தர்கள்‌, சங்கத அபிமானிகள்‌, ரசிகர்கள்‌ 
எல்லோரும்‌ கிருஷ்ண பாகவதர்‌ கச்சேரிக்குத்‌ திரளாக 


வந்திருந்தார்கள்‌. அனால்‌, பாமர ஜனங்கள்‌, சாரீர சுகத்‌ 
தையே பெறிதும்‌ பாராட்‌ GUSH அலல SESE கேட்டுக்‌ 
கேட்டுக்‌ th eed பக்குவமடையா தவர்கள்‌ , 
இத்தசைய்வர்சள்‌ தான பெரும்பா ஓம்‌ பாலாம்பாள்‌ கச்சே 
ரிக்குப்‌ போயிருந்தவாகள்‌. கிருஷ்ண பாகவதர்‌, வழக்கம்‌ 


போல சிம்சீர்ரோல்‌ மேடையில்‌ உட்கார்ந்து கொண்டு பாட 
ஆரம்பித்தார்‌. “வாதாபி கணபதிம்‌ பஜே” பாடி முடித்து 
விட்டு, ஒரு ராகத்தை ஆரம்பித்து ஆலாபனை செய்து கொண்‌ 
டிருந்தார்‌. நிசப்தமாக எல்லோரும்‌ அப்படியே மெய்மறந்து 
கேட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. திடீரென்று ஏதோ பெரிய 
ஆரவாரம்‌ கேட்டது. திமுதிமுவென்று ஜனங்கள்‌ வெளியி 
லிருந்து. வந்து உட்கார ஆரம்பித்தார்கள்‌. இது ஜனக்‌ 
கூட்டமா? அல்லது படை எடுத்துவரும்‌ சைன்னியமா? 

“கூச்சலும்‌ இரைச்சலும்‌ அமர்க்களமாயிருந்தபடியால்‌ அமளி 
நிற்கும்‌ வரையில்‌ பாட்டை நிறுத்திவிட்டு உட்கார்ந்து 
கொண்டிருந்தார்‌ பாகவதர்‌. சங்கீதம்‌ கேட்டுக்கொண் 
டிருந்த ஜனங்களுக்கும்‌ ஒன்றும்‌ புரியவில்லை? ‘Gr GF 
வென்று” வந்தவர்களை உட்கார்ந்திருந்தவர்கள்‌ கேட்டதி 
லிருந்து ஒருவாறு விஷயம்‌ தெரிந்தது. 


154 


. விஷயம்‌ இதுதான்‌. எதிர்க்கட்சியில்‌ பாலாம்பாள்‌ 
கச்சேரி நடக்கவில்லை. அது தெரிந்தவுடன்‌ கூட்டம்‌ இங்கு, 
வத்து குவிய ஆரம்பித்தது. அமளி அடங்குவதற்கு ஒரு கால்‌ 
மணி நேரம்‌ ஆயிற்று. மறுபடியும்‌ கூட்டத்தில்‌ ஒரு பரபரப்பு. 
கூட்டத்தைப்‌ பிளந்துகொண்டு, காரியதரிசி ஒரு பெண்‌: 
மணியை மரியாதையுடன்‌ அழைத்து வந்தார்‌. கூட்டம்‌ 
முழுவதும்‌ அப்படியே கலகலத்து நின்றது. **பாலம்பாள்‌; 
பாலாம்பாள்‌”' என்று ஒவ்வொருவரும்‌ முணுமுணுத்துக்‌ 
கொண்டார்கள்‌. பாலாம்பாள்‌ மரியாதையாக பெண்கள்‌ 
இருக்கும்‌ பக்கம்‌ போய்‌ உட்கார்ந்து கொண்டாள்‌. பக்க 
வாத்தியக்காரர்கள்‌ அவளுக்குப்‌ பரிச்சய மானவர்களானபடி | 
யால்‌ வணக்கம்‌ செலுத்தினார்கள்‌. பாலாம்பாளே கச்சேரி 
கேட்க வந்து உட்கார்ந்து விட்டபடியால்‌, கேட்கும்‌ ஜனங்‌ 
களுக்கு உற்சாகம்‌ அதிகமாகிவிட்டது. 


கிருஷ்ண பாகவதருக்கு வந்திருப்பது பாலாம்பாள்தான்‌ 
என்பது புரிந்துவிட்டது. ஏன்‌ அங்கு கச்சேரி நின்று போய்‌ 
விட்டது? அவள்‌ ஏன்‌ இங்கு கேட்க வந்து வீட்டாள்‌, என்பது 

- அவருக்கு அளவிறந்த உற்சாகம்‌ இருந்தபடியால்‌ கச்சேரிகள்‌ 

மிக சம்பிரமம்‌்ரக நடந்து கொண்டிருந்தது. ஜனங்கள்‌ மெய்‌ 
மறந்து சங்கீதத்தை அனுபவித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
அந்த உத்சவத்திலேயே அதுதான்‌ மகத்தான கச்சேரி என்று 
சொல்லும்படிப்‌ பாடினார்‌ கிருஷ்ண பாகவதர்‌. 


கச்சேரி முடிந்தது. மேடையில உட்கார்ந்தபடி நண்பர்‌ 

கள்‌ உபசாரங்களைக்‌ கேட்டுக்கொண்டிருந்தார்‌ பாகவதர்‌. 
“ஒரு வார்த்தை” என்று நெருங்கிக்கொண்டு வந்தார்‌ ஒரு 
வித்வான்‌. பின்னோடு வந்தாள்‌ பாலாம்பாள்‌. “இது 
யாரென்று தெரியுமா? இதுதரன்‌ பாலாம்பாள்‌ பிரசித்தி 
பெற்ற நட்சத்திரப்‌ பாடகி, உங்கள்‌ பாட்டு என்றால்‌ உயிர்‌” 
என்று அறிமுகப்படுத்தினார்‌ நண்பர்‌. பாலாம்பாள்‌ நமஸ்‌: 
கரித்து விட்டுப்‌ பணிவுடன்‌ நின்றாள்‌. 


“*கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. மாரிமுத்தா பிள்ளை மிகவும்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஏன்‌,இன்று அங்கே கச்சேரியில்லையோ?”? 
என்று கேட்டார்‌, Cee 





A 





- பாரலாம்பாள்‌ பதில்‌ பேசாமல்‌ கீழே பார்த்துக்கொண்‌ 
டிருந்தாள்‌. நண்பர்தான்‌ அதற்குப்‌ பதில்‌ சொன்னார்‌. 
அடேயப்பா! சமாச்சாரம்‌ எப்படியாயிற்று தெறியுமா? 
நீங்கள்‌ பாடப்போவது இவர்களுக்குத்‌ தெரியாதாம்‌. நீங்கள்‌ 
பாடுவது, உங்களுக்குப்‌ போட்டியாகத்‌ தானும்‌ பாடுவதா 








26 





மறுநாள்‌ காலையில்‌, ஸ்நானம்‌ செய்துவிட்டு, கிருஷ்ண 
பாகவதர்‌ பூஜையை a கொண்டிருந்தார்‌. Sur 
ராதனையை முடித்துவிட்டு, வழக்கம்‌ போல்‌ ஒரு கீர்த்தனை 
பைப்‌ பாடிக்கொண்டிருந்தார்‌. அந்தச்‌ சமயத்தில்‌, 
பாலாம்பாளும்‌, மற்றொரு சங்கீதவித்வானும்‌ அங்கே 
வந்தார்கள்‌. உட்காரும்படி சமிக்ஞை செய்துவிட்டு பரட்டை. 
முடிக்தார்‌ பாகவதர்‌. இருவரும்‌ உட்கார்ந்தார்கள்‌. 
பாட்டை முடித்து விட்டு, பூஜைக்கு நைவே த்தியமாக வைத்‌ - 
திருந்த வாழைப்‌ பழத்தில்‌ ஆளுக்கு ஒன்றாகக்‌ தொடர்‌ | 


“இது ஈச்வர பிரசாதம்‌” என்றாள்‌ பாலாம்பாள்‌. 4 

“அதுதான்‌ நிறைய எல்லோருக்கும்‌ வேண்டும்‌”' என்றுன்‌ 
சொல்லிக்கொண்டே, “பூஜை முடிந்தவுடன்‌ . பாடுவது 
வழக்கம்‌. நான்‌ பாடிவிட்டேன்‌. நீயும்‌ பாடலாம்‌. உன்‌. 


பாட்டைக்‌ a சந்தர்ப்பம்‌ atento கிடைக்க 
dida” என்றார்‌. | 


“நரன்‌ பாடுவதில்‌ ஆக்ேணையில்லை; அதை ஒரு. 
அபசாரமாக நீங்கள்‌ எடுத்துக்கொள்ளக்‌ கூடாது” என்று 
சொல்லிவிட்டு, பாடத்‌ தொடங்கினாள்‌ பாலாம்பாள்‌. 


கிருஷ்ண பாகவதர்‌ அவள்‌ பாட ஆரம்பித்தவுடன்‌ ஒரு 
நிமிஷம்‌ திடுக்கிட்டார்‌. அந்தச்‌ சாரீரத்தில்‌ இருந்த அற்புதக்‌ 
கவர்ச்சி அவருக்கு மயிர்க்‌ கூச்சலுண்டாக்கியது. இது 
எப்படிப்பட்ட சாரீரம்‌!  கந்தர்வர்களுக்கும்‌ இப்படி 
“இருந்திருக்குமோ என்னவோ” என்று ஆச்சரியப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தார்‌ கிருஷ்ணபாகவதர்‌. எங்கெல்லாம்‌ அழகும்‌ 
இனிமையும்‌ இருக்கிறதோ, அங்கெல்லாம்‌ தெய்வ சாந்த 
நித்யம்‌ இருக்க வேண்டும்‌ என்பது உண்மையானால்‌, அவள்‌ I 
குரலும்‌ அத்தன்மையதுதான்‌ என்பது அவருக்கு நிச்சயமா 
ADD. ஜனங்கள்‌ திரள்‌ திரளாக, அவளுடைய கச்சேரியைக்‌ 
கேட்கத்‌ திரண்டு வருவதன்‌ காரணத்தை அவர்‌ ' அறிந்து 
“கொண்டார்‌. இவ்வளவு உயர்ந்த குரலை உடையவளிடம்‌ 





157 


சங்கீதஞானமும்‌ பூரணமாக இருக்குமானால்‌, அது எவ்வளவு 
ர உயர்ந்ததாக இருக்கும்‌! என்று தமக்குள்‌ அச்சரியப்பட்டுக்‌ 
கொண்டார்‌. | | | 


பாலாம்பாள்‌ பாட்டை முடித்துவிட்டு கிருஷ்ண 
பாகவதரைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. கிருஷ்ண 
பாகவதர்‌ தூங்கி எழுந்திருப்பவர்போல்‌ விழித்துக்கொண்டு, 
“அகர, என்ன அற்புதமான சாரீரம்‌! ஈச்வரனுக்குத்தான்‌ 
அர்ப்பணம்‌?” என்றார்‌. ட்‌ ப்ர படட 
“சாரீரம்‌ இருக்கிறது. ஆனால்‌, வித்வத்து இல்லையே!” 


என்றாள்‌ பாலாம்பாள்‌. | 


**வித்வத்தாவது சாதகத்தால்‌ அடையக்கூடிய வஸ்து; 
ஆனால்‌, சாரீர சம்பத்திற்கு முந்தின ஜன்மத்தின்‌ பூஜா பலன்‌ 
வேண்டுமே!” என்றார்‌. 


“வித்தை மாத்திரம்‌ லேசில்‌ அடைக்‌ கூடியதா? 
2 சங்தேமே அனுக்ரக வித்தை. அதை அடையவதற்கும்‌, 
- பூர்வ ஜன்ம சுதிர்தம்‌ வேண்டும்‌!” என்றாள்‌. | 
| “வாஸ்தவம்தான்‌. எதற்கும்‌ ஈச்வர கடாட்சம்‌ 
வேண்டும்‌? என்றார்‌. | 

. “ஈச்வரன்‌ அனுக்ரகம்‌ செய்துவிட்டார்‌. எனக்கு இனி | 
குருநாதர்தான்‌ கண்ணைத்‌ திறக்கவேண்டும்‌. * 

0 4 என்ன?'' என்றார்‌ பாகவதர்‌. 
“இல்லை, நான்‌ வெகு நாட்களாக, ஏகலைவனைப்போலத்‌ ' 
_ துங்களைத்தான்‌ குருவாக-- எண்ணி வந்திருக்கிறேன்‌. ஏதோ, 
ஈச்வர சங்கல்பம்‌, இவ்வளவுதூரம்‌ இங்கே என்னைக்‌ கொண்டு 


வந்திருக்கிறது. நீங்கள்தான்‌ இனிமேல்‌ எனக்குக்‌ கிருபை 
கூர்ந்து, வித்தையை அனுக்ரகம்‌ செய்யவேண்டும்‌” என்றாள்‌. 


௬ | இருஷ்ண்பாகவதா்‌ ஒரு நிமிஷம்‌ மெளனத்தில்‌ AD 


தார்‌. தான்‌ அந்தச்சமயம்‌ மறுத்துப்பேசினால்‌, அவளுக்கு : 


நியாயமாகச்‌ சேரவேண்டிய சொத்தைத்தான்‌ . கொடுக்க 
மறுப்பதுபோல்‌ ஆகும்‌ என்று அவருக்குத்‌ தோன்றியது. 
-வித்தையைச்‌ சேகரிப்பதற்கு ஆர்வமும்‌ அதற்குத்‌ தகுதியான 
ஒரு குணமும்‌ இருக்குமானால்‌, அதைக்‌ கொடுக்காமல்‌ இருப்ப 











27 








பாலாம்பாள்‌ கும்பகோணத்தை விட்டு, தஞ்சாவூரி 
லேயே ஒரு ஜாகை அமர்த்திக்கொண்டு குடியேறி விட்டாள்‌. 
சில சமயங்களில்‌ கிருஷ்ண . பாகவதர்‌ வீட்டிலேயே வத்து 
சொல்லிக்கொண்டு போவாள்‌. சல சமயங்களில்‌, அவள்‌ 
வைத்திருந்த வில்வண்டியை அனுப்புவாள்‌, அதில்‌ கிருஷ்ண 
பாகவதர்‌ அவள்‌ வீட்டிற்கே போய்ச்‌ சொல்லிக்‌ கொடுத்து 
விட்டு வருவார்‌. இங்கேயும்‌ பாலாம்பாள்‌ வெகு நேரம்‌ 
குங்கியிருப்பாள்‌. அவள்‌ வீட்டிலேயும்‌ கிருஷ்ண பாகவதர்‌ 
தங்கியிருப்பார்‌. இது ஒரு பெரிய பரபரப்பை . உண்டு 
பண்ணி விட்டது. அவதூறான வதந்தியைக்‌ கிளப்பிவிடக்‌. . 
காரணமாயிற்று. RR 


இருஷ்ண பாகவதரின்‌ வித்தையில்‌ பொருமைகொண்ட 
Ae பெரிய வித்வான்கள்‌ இருந்தனர்‌. கிருஷ்ண பாகவதரு. 
டைய யோக்யதையும்‌, அவருடைய மேன்மையான குணமும்‌, 
பணத்திலேயே AN நாட்டமில்லாத ஒரு போக்கும்‌, 
அவரிடமிருந்து அவர்களை வெகு தூரத்திற்குப்‌ பிரித்து 
வைத்தன. தாங்கள்‌ எல்லாம்‌ அவருக்கு அருகில்‌ போவ 
தற்குக்கூட எந்த விதத்திலும்‌ யோக்யதையற்றவர்கள்‌ என்ற. 
எண்ணம்‌ அவர்கள்‌ மனத்தில்‌ எழுந்திருந்தது. இது அவர்‌ 
களுடைய தற்பெருமைக்கும்‌ கெளரவத்திற்கும்‌ மிகவும்‌ 
இடைஞ்சலாயிருந்தது. அவர்களுக்கெல்லாம்‌, இப்பொழுது: 
கிருஷ்ண பாகவதரைக்‌ குறைவாகப்‌ பேச ஒரு பெரிய 
சந்தர்ப்பம்‌ ஏற்பட்டது போலத்‌ தோன்றியது. . 


இதற்குச்‌ சில இளம்‌ வித்வான்‌௧ளும்‌ ஒத்தாசையாக 
வந்து சேர்ந்தார்கள்‌. ஒவ்வொரு சமயங்களில்‌ ஓரிருவர்‌, , 
திருஷ்ண பாகவதரிடம்‌ dor கற்றுக்கொள்ள விரும்பி*. 
அதற்குப்‌ பிரயத்தனப்பட்டதுண்டு. அது கைகூடவில்லை. 
அவர்களுக்கெல்லாம்‌, பாலாம்பாள்‌ கிருஷ்ண பாகவதரை 
வசிய ப்படுத்தியது மிகுந்த ஆத்திரத்தை உண்டுபண்ணியது. 
கிருஷ்ண பாகவதரைப்பற்றியும்‌ தாங்கள்‌ பெரிதாக நினைத்த 
தெல்லாம்‌ தப்பு என்ற எண்ணமும்‌ அவர்களுக்கு ஏற்பட்டு: 


















































31 


அன்று மாலை வழக்கம்போல்‌ இருஷ்ணபாகவகர்‌ 
பாலாம்பாள்‌ வீட்டிற்குப்‌ போய்க்கொண்டிருந்தார்‌. வழியில்‌, . 
சந்தனக்‌ கடை வியாபாரி ஒருவர்‌ கிருஷ்ணபாகவ தரைப்‌ 
பார்த்துவிட்டார்‌. அவர்‌ பழுத்த சங்கீத ரஸிகர்‌. அதுவும்‌ 
திருஷ்ணபாகவதர்‌ பாட்டு என்றால்‌ உயிர்‌. இருஷ்ணபாக 
வதரை அன்புடன்‌ அழைத்து அவருக்குச்‌ சந்தனத்தைப்‌ பூசி, 
ஐவ்வாதினால்‌ பொட்டிட்டு. மாப்பிள்ளையைப்போல்‌ ஆக்கி 
அநேக உபசாரங்கள்‌ சொல்லி. அனுப்பினார்‌. 30 


இருஷ்ணபாகவதர்‌, அந்த மாப்பிள்ளைக்‌ கோலத்துடன்‌ 


CC பாலாம்பாள்‌ வீட்டில்‌ நுழைந்ததும்‌, அவர்‌ இருக்கும்‌ கோல 


மும்‌ அவர்‌ செய்து கொண்டிருக்கும்‌ அலங்காரமும்‌ அவளுக்கு . 
. ஆச்சரியத்தை விளைவித்தன. , அவள்‌ அந்த நிமிஷத்தில்‌ 
கிருஷ்ண பாகவதரைப்‌ பற்றித்தான்‌ நினைத்துக்‌ கொண்டிருந்‌ 
தாள்‌. அதுவும்‌ அவள்‌ மனத்தில்‌ குரு என்ற முறையில்‌ 
மாத்திரம்‌ அவர்‌ தோன்றவில்லை. இவர்‌ என்‌ வீட்டில்‌ 
உரிமையுடன்‌ வருவதுபோல்‌ என்‌ உள்ளத்திலும்‌ ஓர்‌ உரிமை 
யுள்ள ஸ்தானத்தைப்‌ பிடித்துக்கொண்டுவிட்டார்‌. ஆனால்‌ 
இவருடைய உள்ளத்தில்‌, எனக்கு ஒரு சிறு இடம்‌ கிடைக்‌ 
காதா?” என்பது தான்‌ அவள்‌ அப்பொழுது ஏங்கிக்கொண் 
'டிருப்பதற்குக்‌ காரணம்‌, ஆனால்‌ கிருஷ்ணபாகவதா்‌ நெஞ்‌ 
சமோ ஒன்றையும்‌ புகவிடாத கற்கோட்டையாக இருந்தது. 
அவருடைய இருதயத்தில்‌ நாதத்தைத்‌ தவிர வேறு ஒன்றுக்‌ 
கும்‌ துளிக்கூட இடம்‌ இல்லை. “என்‌ சாரீரத்தின்‌ இனிமையில்‌ 
இவர்‌ மெய்‌ மறந்து போகிறார்‌. என்‌ பாட்டின்‌ இன்பத்தில்‌ 
_ இவர்‌ லயித்து விடுகிறார்‌. ஆனால்‌ என்‌ பாட்டின்‌ இனி 
ட மையும்‌, என்‌ சாரீரத்தின்‌ இனிமையும்‌, எந்த வேதனையின்‌ 
| சின்னமாகவும்‌ எதற்கு எதிரொலியாகவும்‌ இருக்கிறதோ, 
அந்த இருதய கீதத்தை இவர்‌ கேட்கவில்லையே!” என்று 
துன்பப்படுவாள்‌. அப்படிப்பட்ட ஒரு மன வேதனையுடன்‌ 
கிருஷ்ண பாகவதரை அவள்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்‌: 
தூள்‌... 3: + an 

































































